கணபதி துணை 


எட்டுத்தொகையுள் நானகாவதாகிய 


பதிற்றுப்பத்துமூலமும் , 


பழையவுரையும் . 


min 


இவை , 


உத்தமதானபுரம் 


மஹாமவேறாபாத்தியாய 
வே . சாமிநாதையரால் 


பலபிரநிருபங்களைக் கொண்டு பரிசோதித்து 
அரும்பதவகராதி முதலியவற்றுடன் 

திருக்கைலாயபரம்பரைத் 
திருரைவடுதுறை ஆதினகர்த்தரவர்களர்கி 
ஸ்ரீலஸ்ரீ.சுப்பிரமணிய தேசிகரவர்களுடைய 

பொருளுதவியைக்கொண்டு 

சென்னபட்டணம் 
கமர்ஷியல் அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப்பெற்றன . 
இரண்டாம் பதிப்பு . 


ரௌத்திரிப்ஐப்பசி 


1920 . 


விலை ந . க - க-.. 


Copyright Registered. 


அடங் 

. 


முகவுரை . பக்கம் 1 . 
நூலாசிரியர்கள் வரலாறு : -- 


உ . குமட்டூர்க் கண்ணனார் . 


7 . 


... பாலைக் கௌத்மனர் . 


ச . காப்பியாற்றுக் காப்பியனார் 


( ரு . பாணர். 


கா . காக்கைபாடினியார் நச்செள்ளையார் . 9 . 
எ . கபிலர் , 10 . 


அ . அரிசில் கிழார் . 13 . 

கூ . பெருங்குன்றூர் கிழார் . 14 . 
கூ . பதிற்றுப்பத்து மூலமும் 

பழையவுரையும் . 
ச . பதிற்றுப்பத்துச் செய்யுளகராதி . கருவு . 
ரு . பதிற்றுப்பத்தின் பிரயோகவிளக்கம் . கருக. 
கா . அரும்பத முதலியவற்றின் அகராதி . கசுகள் 


கணபதி துணை 
முகவுரை 


" சந்தனப் பொதியத் தடவரைச் செந்தமிழ்ப் 
பரமா சாரியன் பதங்கள் 

சிரமேற் கொள்ளுதுந் திகழ்தாற் பொருட்டே . 
பதிற்றுப்பத்தென்பது , தமிழ்ப்பாஷையிலுள்ள பழைய இலக் 
கிய நூல்களுள்ளே நல்லிசைப்புலவர்களருளிச்செய்த சங்கச்செய் 
யுட்களாகிய எட்டுத்தொகைகளில் நான்காவது ; புராதன இலக்கண 
இலக்கியவுரைகளில் மேற்கோளாக எடுத்துக்காட்டப்பெற்ற 
பெருமை வாய்ந்தது ; முடியுடை வேந்தர்களாகிய சேரர்பதின்மர்கள் 
மீது சங்கப்புலவர் பதின்மர்கள் இயற்றியது ; ஐந்திலக்கணங்க 
ளுள்ளே பொருளின் பகுதியாகிய புறத்திணைத் துறைகளுக்கு 
இலக்கியமாக அமைந்துள்ளது . 

பப்பத்து அகவற்பாக்களுள்ள பத்துப்பகுதிகளால் தொகுக்கப் 
பட்டமையின் , இந்நூல் 1 பதிற்றுப்பத்தென்று பெயர்பெற்றது . 

இந்நூலிலே தமிழ்நாட்டின் பண்டைக்கால நிலைமையும் , சில 
சேரர்கள் , சில குறுநில மன்னர்கள் முதலியோருடைய வரலாறு 
களும் , அவர்களுடைய அரசாட்சி , வீரம் , கொடை , புலவர்களை 
அவர்கள் ஆதரித்துவந்த அருமை முதலியனவும் , சேரநாட்டின் 
பழைய வழக்கங்கள் சிலவும் , இக்காலத்து வழங்காத சில 
அரும்பதங்களும் , வேறு சில அரிய விஷயங்களும் காணலாகும் : 
கிடைத்த 

இந்நூற்கையெழுத்துப்பிரதிகளுள் ஒன்றிலேனும் 
கடவுள்வாழ்த்தும் முதற்பத்தும் பத்தாம்பத்தும் அவற்றின் 
உரையும் காணப்படவில்லை ; உள்ள எட்டுப்பத்திலுங்கூடச் சிலசில 
விடத்து மூலங்கள் குறைந்தும் உரைகள் சிதைந்தும் பிறழ்ந்தும் 
இருக்கின்றன . அந்தவிஷயத்தில் நான் செய்யக் கூ டியது 
யாதொன்றுமில்லாமையால் , அவை இருந்தவாறே பதிப்பிக்கப் 
பெற்றன . 

* இவற்றின் வரலாற்றைப் புறநானூற்றின் முகவுரையிற் காண்க , 

t " பதிற்றுப்பத்தென்பது இற்றுச்சாரியை வந்தது ” ( கேமிராதம் , 
எழுத்து , 22 - உரை) . 


கால்கிளர்ந் தன்ன கெடுஞ்செல விவுளி 

பால்லா மன்னர் நடுங்க 
2 

முகவுசை, 
முதற்பத்தையோ பத்தாம்பத்தையோ சார்ந்த இந்நூற்பாடல் 
கள் சில , தொல்காப்பிய உரைகளாலும் புறத்திரட்டாலும் தெரிய 
வந்தன ; 

அவை வருமாறு : 
" இருங்கண் யானையொ டருங்கலந் துறுத்துப் 
பணிந்து வழிமொழித வல்லது பகைவர் 
வணங்கா ராதல் யாவதோ மற்றே 
யுருமுடன்று சிலைத்தலின் விசும்பதிர்ந் தாங்குக் 
ரு கண்ண திர்பு முழங்குங் கடுங்குரன் முரசமொடு 
கால்கிளர்ந் தன்ன வூர்திக் கான்முளை 
யெரிநிகழ்ந் தன்ன நிறையருஞ் சீற்றத்து 
நளியிரும் பரப்பின் மாக்கடன் முன்னி 

நீர்துனைந் தன்ன செலவி 
க 0 னிலந்திரைப் பன்ன தானையோய் நினக்கே . ” 

[ புறத்திரட்டு, பகைவயிற்சேறல் , அ ; தொல்காப்பியம் , 
புறத்திணையியல் , சூ . சு - இளம் ; அ - ந . மேற்கோள் . ) 

இலங்குதொடி மருப்பிற் கடாஅம் வார்ந்து 
நிலம்புடையூ வெழுதரும் வலம்படு குஞ்சர 
மெரியவிழ்ந் தன்ன விரியுளை சூட்டிக் 
ரு கோன்முனைக் கொடியினம் விரவா வல்லோ 
டூன்வினை கடுக்குந் தோன்றல பெரிதெழுந் 
தருவியி னொலிக்கும் வரிபுனை நெடுந்தேர் 
கண்வேட்டனவே முரசங் கண்ணுற்றுக் 
கதித்தெழு மாதிரங் கல்லென வொலிப்பக் 
க 0 கமங்கிசை வயிரொடு வலம்புரி யார்ப்ப 

நெடுமதி னிரைஞாயிற் 
கடிமிளைக் குண்டு கிடங்கின் 
மீப்புடை யாராண் காப்புடைத் தேஎ 
நெஞ்சுபுக லழிந்து நிலைதளர் பொரீஇ 
நல்ல மன்றவிவண் வீங்கிய செலவே . 
( தொல் . புறத்திணை . சூ . கஉ ; ஷை சூ , உரு - 15. மேற் . ) 


விறல் வெந் 
முகவுரை . 

3 
பேணுதகு சிறப்பிற் பெண்ணியல் பாயினு 
மென்னொடு புரையுக ளல்ல 
டன்னொடு புரையுநர்த் தானறி குகளே. 

( தொல் - கற்பு . சூ . கூகூ - ந . மேற் .)) 
வந்தனென் பெரும கண்டனென் செலற்கே 
களிறு கலிமான் றேரொடு சுரந்து 
நன்கல னீயு நகைசா லிருக்கை 
மாரி யென்னாய் பனியென மடியாய் 
ரு பகைவெம் மையி னசையா வூக்கலை 
மாறா மைந்தர் மாறுநிலை தேய 
மைந்துமலி யூக்கத்த கந்துகால் கீழ்ந்து 
கடாஅ யானை முழங்கு 
கா மிடாஅ வேணிநின் பாசறை யானே . 

[ புறத்திரட்டு , பாசறை . அ . ) 
“" விசயந்தப்பிய ” என்னும் பதிற்றுப்பத்து ஈகை கூறிற்று . 
( தொல் . புறத்திணை . சூ . 20 - 

இவை , இத்தனையாவது இத்தனையாவது பாடலென்று 
விளங்கவில்லை . 

கிடைத்த எட்டுப்பத்தினுள், 

இரண்டாம்பத்து , இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனைக் குமட் 
டூர்க் கண்ணனாரும் , மூன்றாம்பத்து , இமயவரம்பன் தம்பி பல்யா 
னைச் செல்கெழுகுட்டுவனைப் பாலைக்கௌதமனாரும் , நாலாம்பத்து , 
களங்காய்க்கண்ணி நார்முடிச்சோலைக் காப்பியாற்றுக் காப்பியனா 
ரும் , ஐந்தாம் பத்து , கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனைப் பாண 
ரும் , ஆரம்பத்து , ஆடுகோட்பாட்டுச்சேரலாதனைக் காக்கைபாடின 
யார் நச்செள்ளையாரும் , ஏழாம் பத்து , செல்வக்கடுங்கோ வாழியா 
தனைக் கபிலரும் , எட்டாம்பத்து , தகடூரெறிந்த பெருஞ்சேரலிரும் 
பொறையை அரிசில் கிழாரும் , ஒன்பதாம் பத்து , குடக்கோ இளஞ் 
சேரலிரும்பொறையைப் பெருங்குன்றூர்கிழாரும் பாடியவை . 

இவ்வரலாறு ஒவ்வொருபத்திற்கும் இறுதியிலுள்ள பதிகங்களா 
லும் விளங்கும் . நாலாம்பத்துச் செய்யுட்கள் அந்தாதியாக உள்ளன . 

இப்பெயர் செல்புகழ்க்குட்டுவனென ஒரு பிரதியிற் காணப்பட்டது . 


வரலென்ற 
4 

முகவுரை . 
இந்நூலின் உரை , இன்றியமையாத இடங்களிற் பதப்பொருளை 
இனிது காட்டிச் சொன்னயம்பொருணயங்களையும் சொன்முடிபு 
பொருண்முடிபுகளையும் உரிய இடங்களில் இலக்கணக்குறிப்புக்களை 
யும் நன்குபுலப்படுத்திப் பழைய செய்திகள் சிலவற்றைத் தெரி 
வித்து ஒவ்வொருசெய்யுளின் பின்னும் எழுதப்பெற்றுள்ள துறை , 
வண்ணம் , தூக்கு இவற்றை விளக்க வேண்டிய இடங்களில் விளக் 
கிச் செய்யுட்களுடைய 

பெயர்களின் காரணங்களை அங்கங்கே 
உணர்த்தி மிகச் செவ்விதாக விளங்குகின்றது . இவ்வுரை இல்லையா 
யின் , இந்நூற்பொருளை இக்காலத்தில் அறிந்துகொள்ளுதல் மிக 
அரிது , ( வண்ணம் - செய்யுட்களின் சந்தம் . தூக்கு - பாக்களைத் 
துணித்து நிறுத்தல் . ) 

இவ்வுரையாசிரியர் இன்னாரென்றும் இன்னகாலத்தவரென் 
றும் தெரியவில்லை ; ஆனாலும் இந்நூல் எகா - ஆம் பாட்டினுரையில் 

ஈண்டுச் சிறுமையாகக் 
கொள்க என்று எழுதியிருத்தலால் , இவருடையகாலம் நேமிநாத 
நூலாசிரியராகிய குணவீரபண்டிதருடைய காலத்திற்குப் பிற்கால 
மென்று தெரிகின்றது . ( சின்னூல் நேமிநாதம் .] இவருடைய 
உரைநடையை உற்றுநோக்கின் , இவர் பேராசிரியர் முதலியோர்க 
ளுள் ஒருவராகவோ அல்லது பண்டைக்காலத்தில் அவர்களைப் 
போலவிளங்கிய வேறு ஒருவராகவோ இருக்கவேண்டுமென்று 
தோற்றுகிறது . 

ஒவ்வொரு செய்யுளின் பின்னும் அமைந்துள்ள துறை , வண் 
ணம் , தூக்கு , பெயரென்பவைகள் உரையில்லாத மூலப்பிரதிகளி 
லெல்லாமிருத்தலின் , அவை உரையாசிரியரால் எழுதப்பட்டனவல்ல 
வென்றும் நூலாசிரியர்களாலோ தொகுத்தோராலோ எழுதப் 
பட்டனவென்றும் பதிகங்கள் உரைப்பிரதிகளில் மட்டும் காணப் 

பத்துப்பாட்டினுள் க 0 - ஆவது பாட்டு , தன்பாலுள்ள பொருட்சிறப் 
பெய்திய ( அடி , ஙச.அ. ] மலைபடுகடாமென்னும் தொடர்மொழியையே தன் 
பெயராகக்கொண்டு வழங்கிவருகின்றாற் போலப் பதிற்றுப்பத்துப்பாடல்க 
ளெல்லாம் , தம்மிடத்துள்ள தொடர்மொழிகளுள் அடைமொழிச்சிறப்பாதல் 
பொருட்பொலிவாதல் பெற்றனவற்றையே தம்பெயர்களாகக்கொண்டு 
தொன்றுதொட்டு வழங்கிவருகின்றன ; அப்பெயர்கள் , இந்நூல் அகராதி 
யில் பா என்னும் குறிப்புடன் பதிப்பிக்கப் பெற்றுள்ளன . 


0 


பெருஞ்சோற்று நிலை ; முல்லை 
முகவுரை . 

5 
படுகின்றமையால் அவற்றை இயற்றினோர் நூலாசிரியரும் தொகுத் 
தோரும் அல்லரென்றும் தெரிகின்றன . 

ஆசிரியர் நச்சினார்க்கினியராலும் அடியார்க்கு நல்லாராலும் தத் 
தம் உரைகளில் எடுத்தாளப்பெற்றிருத்தலின் , இப்பதிகங்கள் அவர் 
கள் காலத்திற்கு முந்தியவையென்று தோற்றுகின்றது . 

இந்நூலில் வந்துள்ள துறைகள் முதலியன வருமாறு : 

( சிலவற்றின் பின்னுள்ள எண்கள் உரையாசிரியரால் அவற்றிற் 
குரிய இலக்கண மெழுதப்பெற்ற செய்யுட்களைப் புலப்படுத்துவன . ) 

துறைகள் : - இயன்மொழிவாழ்த்து ; உழிஞையரவம் , எஎ ; 
ஒள்வாளமலை ; களவழி , கூசு ; காட்சிவாழ்த்து , சக ; காவன்முல்லை , 
அகூ ; குரவைநிலை - ருஉ , செந்துறைப்பாடாண்பாட்டு - ருஅ , சுசு , 
தும்பையரவம் , ஙசு ; நாடுவாழ்த்து ; பரிசிற்றுறைப்பாடாண்பாட்டு , 
துறைப்பாடாண்பாட்டு , உஉ , உங , உரு , உச , உக , ங ங , ரு 0 , 
ருக , அ o ; வாகை , ஙகூ , வாகைத்துறைப்பாடாண்பாட்டு , ஙரு ; 
விறலியாற்றுப்படை , 

வண்ணங்கள் - ஒழுகுவண்ணம் , ஒழுகுவண்ணமும் சொற் 
சீர் வண்ணமும் - கச , கக . 

தூக்குக்கள் : -- செந்தூக்கு, செந்தூக்கும் வஞ்சித்தூக்கும் - 
க . , 20 , உஉ , உரு , ங ங , ருக , சுகூ , அ 0 , கூ 0 . 

உரையில் மேற்கோளாக வந்துள்ள நூல்கள் : க . இந்நூல் , உ . 
திருக்குறள் , ங .. புறநானூறு , ச . மதுரைக்காஞ்சி . 

இந்நூலில் வந்துள்ள கடவுட்பெயர்கள் முதலியவற்றையும் 
அவைகள் உள்ள இடங்களையும் இப்புத்தகத்தின் அகராதியிற் 
காண்க . 

இதன் முதற்பதிப்பு 1904 - ஆம் வருஷம் வெளிவந்தது . அதன் 
பின் செய்த ஆராய்ச்சியினால் இப்பதிப்பு அடைந்த திருத்தங்கள் 
சில , நூலாராய்ச்சிக்கு உபயோகமான சில குறிப்புக்கள் அகராதியில் 
இம்முறை சேர்க்கப்பெற்றுள்ளன . 

இந்நூலை ஒப்பு நோக்குங்காலத்தில் சென்னை இராசதானிக் 
கலாசாலைத் தமிழ்ப்பண்டிதர் மள- -ஸ்ரீ வை . அந்ந்தராமைய 
ரவர்களும் , மயிலாப்பூர் பி . எஸ் . தைறஸ்கூல் தமிழ்ப் பண்டிதர் 
சிரஞ்சீவி , ம . வே . துரைசாமி ஐயரும் , இராசாங்கத்துக் 

இராசாங்கத்துக் கையெழுத் 


6 

முகவுரை. 
துப் புத்தகசாலைத் தமிழ்ப்பண்டிதர் , சிரஞ்சீவி , ஜி . சேஷாத்திரி 
ஐயரும் உள்ளன்புடன் செய்த உதவிகள் மிகவும் பாராட்டற்பாலன . 

உடனிருந்து உதவி செய்பவர் முதலியோர் விஷயத்தில் எனக் 
குச் சிறிதும் கவலையில்லாதபடி ஸ்ரீ ஸேது ஸம்ஸ்தானாதிபதிகளும் , 
மதுரைத் தமிழ்ச் சங்கத்தலைவர்களும் , சட்டநிரூபணசபை அங்கத் 
தினர்களுமான கௌரவம் பொருந்திய ம ள - -ஸ்ரீ பா . இராஜ 
ராஜேசுவர ஸேதுபதி மஹாராஜா அவர்கள் பொருளுதவி செய்து 
ஆதரித்து வருகிறார்கள் . இவர்களுக்கு எல்லாப் பயன்களையும் 
அளித்தருளும் வண்ணம் தமிழ்த் தெய்வத்தைத் துதித்தலன்றி 
என்னாற் செய்யக்கூடியது வேறு யாதுளது ? 
இந்நூற் பரிசோதனைக்குக் கிடைத்த 

கையெழுத்துப் பிரதிகள் 


பிரதி 


க 


திருவாவடுதுறை ஆதீனத்துப் 
இராசாங்கத்துக் கையெழுத்துப் புத்தக சாலைப் 

ஆழ்வார் திருநகரி , 
ஸ்ரீ . தே . லக்ஷமண கவிராயரவர்கள் வீட்டுப் 
மள- ள -ஸ்ரீ ஜே . எம் வேலுப்பிள்ளையவர்கள் 
தி . த . கனகசுந்தரம் பிள்ளையவர்கள் , B.A. 

திருமயிலை வித்துவான் , 
சண்முகம் பிள்ளையவர்கள் 


க 


இன்னும் அப்பொழுது அப்பொழுது ஒப்பிடுதற்குக் கிடைத்த 
பிரதிகள் சில . 

இப்பதிப்பிற் காணப்படும் பிழைகள் என் ஞாபகக் குறைவு 
முதலியவற்றால் நேர்ந்தனவென்றெண்ணி அவற்றைப் பொறுத்துக் 
கொள்ளுமாறு அன்பர்களைக் கேட்டுக்கொள்ளுகிறேன் . 

. 
தியாகராஜ விலாஸம் 

இங்ஙனம் , 
திருவேட்டீசுவரம் பேட்டை , 
25-10-20 . 

வே . சாமி நாதையன் . 


3. 
* என நற் கர்ண 


உ 


உ 


க . 


- பல்யானைச்செல்கெழு குட்டுவன் 
குட்டுவனைப் பாலைக்கௌதமனார் 

நூலாசிரியர்கள் வரலாறு . 

குமட்டூர்க்கண்ணனார் : - இவர் இமயவரம்பன் நெடுஞ்சேர 
லாதன்மீது இந்நூல் 2 - ஆம் பத்தைப் பாடி , உம்பற்காட்டு ரு 00 - ஊர் 
பிரமதாயமும் ஙஅ - வருடம் தென்னாட்டுள் வருவதனிற் பாகமும் 
பரிசிலாகப்பெற்றவர் ; அந்தணவருணத்தினர் ; இது , பிரமதாயம் 
பெற்றனரென்பதனால் தெரிகின்றது . கண்ணனாரென்று ஒருபுலவ 
ருளர் ; அவரின்வேறுபடுத்தற்கு இவர் இங்ஙனம் வழங்கப்பெற்றார் . 
மீது இந்நூல் ங - ஆம்பத்தைப் பாடியவராகிய இவர் , அவனை இரந்து 
அவனுதவியால் , ஒன்பது பெருவேள்விவேட்டுப் பத்தாம் பெருவே 
விவேட்கையில் மனைவியுடன் சுவர்க்கம் பெற்றவர் ; அந்தணவரு 
ணத்தினர் . இவை , இப்பத்தின்பதிகத்தாலும் , “ தொடுத்தபெரும் 
புலவன் ” ( ஙகசு ) என்னும் பழமொழிவெண்பாவாலும் அதனுரை 
யாலும் , " நான்மறை யாளன் செய்யுட் கொண்டு , மேனிலை யுலகம் 
விடுத்தோ 

யினும் (உ அ -ஆம் காதை , கஙஎ - அ ) என்னும் சிலப் 
பதிகாரத்தாலும் , “ இதில் இமயவரம்பன் தம்பி பல்யானைச்செல்கெழு 
ப்புவகையாற் கொள்ளவைத்தலின் , இது வஞ்சிப்பொருளில் வந்த 
பாடாணாயிற்று " ( தொல் . புறத் . உரு - ஆம் சூ , உரை) என்னும் 
நச்சினார்க்கினியத்தாலும் விளங்குகின்றன . கோதமனாரென்று ஒரு 
புலவருளர் ; அவரின் வேறுபடுத்தற்கு இவர் இங்ஙனம் வழங்கப் 
பெற்றார் . இவர் சுவர்க்கம்பெற்ற சரிதை 
பரம்பரையில் இக்காலத்தும் வழங்குகின்றது . 

ச.- காப்பியாற் றுக்காப்பியனார் : - இவர் களங்காய்க்கண்ணி 
நார்முடிச்சோலென்னும் அரசன்மீது இந்நூல் ச.ஆம்பத்தைப்பாடி 
நாற்பது நூறாயிரம் பொன்னும் அவன் ஆண்டதிற் பாகமும் பரிசி 
லாகப் பெற்றவர் . 

ரு.-- பரணர்: - இவர் கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுவன்மீது 
இந் நூல் – - ஆம் பத்தைப்பாடி , அவனால் உம்பற்காட்டுவருவாயை 

2 


. 


செய்ததாகத் தெரிதலின் 2 
8 

நூலாசிரியர்கள் வரலாறு . 
யும் அவன் மகன் குட்டுவன்சேரலென்பவனையும் பரிசிலாகப்பெற்ற 
வர் . (உம்பற்காடென்பது மலைநாட்டைச்சார்ந்ததொருநாடு ]திருவள் 
ளுவமாலையிலுள்ள , “ மாலுங்குறளாய் என்னும் வெண்பா இவர் 
தியாரும் மற்றப்புலவர்களும் இருந்தகாலத்தவரென்று இவர் எண் , 
ணப்படுகிறார் ; கபிலருடைய அருமைத்துணைவர் ; இது பழைய 
இலக்கண நூல்களினுரைகளில் , கபிலபரணர் என்று வழங்கும் 
தொகைநிலைத்தொடரால் விளங்குகின்றது . அதிகமானெடுமானஞ்சி 
கோவலூர்த்தலைவனைவென்று அவ்வூரைக் கைக்கொண்டமை இவ 
ராற்புனைந்துகூறப்பெற்றுள்ளது . இது புறநானூற்றில் , அமரர்ப் 
பேணியும் " என்னும் பாட்டில் , " பரணன் பாடினன் மற்கொன்மற்று 
நீ , முரண்மிகு கோவலூர் நூறி , னரணடு திகிரி யேந்திய தோளே " 
என ஒளவையார் பாராட்டியிருத்தலால் நன்குபுலப்படுகின்றது . இர 
ண்டு திருவிளையாடற்புராணங்களிலும் இவர் புகழப்பட்டிருக்கிறார் . 
எட்டுத்தொகையில் இவர் செய்தனவாக அஉ - செய்யுட்கள் இப்பொ 
ழுது தெரிகின்றன : ((இந்நூல் - க 0 ; - நற்றிணை - கஉ ; குறுந் 
தொகை - கரு ; அகநானூறு - ஙஉ ; புறநானூறு - கங . ) அச்செய்யுட் 
களில்வந்துள்ள தெய்வங்களின் பெயர்களும் பிறபெயர்களும் 
வருமாறு : 

தெய்வங்கள் : - சிவபெருமான் ,முருகக்கடவுள் . 
பாவை : - கொல்லிப்பாவை . 
ஸ்தலங்கள் : - அலைவாய் திருச்செந்தூர் ,ஆலமுற்றம் , கூடல் . 
தேயத்தார் : - ஆரியர் , கொங்கர் , பூழியர் . 
வேளிர்கள் : - பதினான்குவேளிர் , பதினொரு வேளிர் . 

தலைவர்: - அகுதை , அஞ்சி , அதகன் , அதிகன் , அழிசி , அன்னி, 
ஆட்டனத்தி, ஆய் , உதியன் , உருவப்பஃறேரிளஞ் சேட்சென்னி 
முதலிய அறுவர் , எவ்வி , ஓரி - வல்விலோரி , கட்டி , கரிகால்வளவன் 
கழுவுள் , குட்டுவன் , குறும்பியன் , சேந்தன் , தழும்பன் , தித்தன் , 
திதியன் , நள்ளி, நன்னன் , நீடூர்கிழவன் , பசும்பூட் பாண்டியன் 
பழையன் , பாணன், பேகன் , பொறையன் , மத்தி , மிஞிலி = D மிலி 
விச்சியர் பெருமகன் , 

தலைவியர்: - ஆதிமந்தி , ஐயை , மருதி . 
நாடுகள் : - ஆரியநாடு , கொங்குநாடு , புகார்நாடு , பூழிநாடு, 


. 


முழுதுடன் விளைந்த வெண்ணெல் வெஞ்சோ 

இது 
நூலாசிரியர்கள் வரலாறு . 

9 
ஊர்கள் : - அழுந்தூர் , ஆர்க்காடு , இருப்பையூர் , உறத்தூர் ,, 
உறந்தை , ஊணூர் , கழார் , காழூர் , குறும்பூர் , குன்றூர் , தகடூர் , 
தழும்பனூர் , தொண்டி , நீடூர் , புகார், பொருந்தில் , மணற்குன்று , 
மரந்தை , முசிறி , வஞ்சி , வாகை , வெண்ணிவாயில் . 
அவை = ஸபை : -- உறந்தை 

உறந்தை நாளவை . 
விழவு : - கழார்ப்பெருந்துறைவிழவு , கூடல்விழவு . 
மலைகள் : - குடவரை, கொல்லி , பொதியில் , 
ஆறு :-- காவிரி . 

துறைகள் : - கழார்முன்றுறை கழார்ப்பெருந்துறை, தொண்டி 
முன்றுறை . 

காடுகள் : - உறந்தைப்புறங்காடு , ஓரிகானம் . 

பறந்தலைகள் = போர்க்களங்கள் : - கூடற்பறந்தலை , பாழிப்பறந் 
தலை , வாகைப்பறந்தலை , வெண்ணிவாயிற்பறந்தலை . 

கக - ஆம் திருமுறையிலுள்ளசிவபெருமான் திருவந்தாதியியற் 
றிய பரணதேவநாயனாரென்பவர் இவரேயென்று விவேகிகள் கூறு 
கின்றனர் . 

காக்கைபாடினியார் நச்செள்ளையார் : - ஆடுகோட்பாட்டுச் 
சேரலாதனென்னும் அரசன்மீது இந்நூல் கூ - ஆம்பத்தை இயற்றி 
யோராகிய இவர் அணிகலனுக்கென்று கூ - துலாம் பொன்னும் நூறா 
யிரம் பொற்காசும் அவனாற் பரிசு பெற்றவர் ; பெண்பாலார் 

: 
நச்செள்ளையாரென்பது 

இயற்பெயரென்றும் , குறுந் 
தொகையில் , 

திண்டேர் நள்ளி கானத் தண்டர் 
பல்லா பயந்த நெய்யிற் றொண்டி 
றொருகலத் தேந்தினுஞ் சிறிதென் றோழி 
ரு பெருந்தோ ணெகிழ்த்த செல்லற்கு 

விருந்துவரக் கரைந்த காக்கையது பலியே ? 
என்னும் உக0- ஆம்பாட்டில் , காக்கை கரைந்தமையை பாராட்டிக் 
கூறிய அருமைபற்றிக் காக்கைபாடினியாசென்ற சிறப்புப்பெயரைப் 
பிற்காலத்தில் ஆன்றோரால் இவர் பெற்றனரென்றும் தெரிகின்றன ; 


இவரது 


ஈண்டு 


புறநா.க .) 


பத்தின்பதிகத்தில் மையூர்கிழானுடைய மனைவியின் பெயர் அந்துவஞ் 

” 
10 

நூலாசிரியர்கள் வரலாறு . 
[ பாடினி- பாடுபவள் . ) செள்ளையென்பது பெண்பாலார்க்கு இயற்பெய 
ராகப் பண்டைக்காலத்து வழங்கிவந்தது போலும் ; இந்நூல் கூ - ஆம் 
செள்ளையென்று வந்திருத்தல்காண்க , மறக்குடிமங்கையின் சிறப்பை 
விளக்கிப் புறநானூற்றில் இவர்பாடிய உஎ அ - ஆம் பாட்டு , பெண் 
பாலாருடைய பாக்களின் 

பாக்களின் வரிசையிற் சேர்க்கப் பெற்றிருத்தலும் 
இவர் பெண்பாலாராதலை வலியுறுத்தும் . கலனணிக என்று 
அரசன் பொற்காசுமுதலியன கொடுத்தானென்றது 
அறியற்பாலது . எட்டுத்தொகையில் இவர் செய்தனவாக , க 2 - 
செய்யுட்கள் காணப்படுகின்றன . ( இந்நூல் க ; குறுந் . க ; 

எ . - கபிலர்: - இவர் செல்வக் கடுங்கோ வாழியாதனென்னும் 
சேரவரசன் மீது இந்நூல் எ -ஆம் பத்தைப் பாடி நூறாயிரம் பொற் 
காசும் அவன் ஒருமலைமீதேறிக் கண்டு கொடுத்தாடும் பரிசி 
லாகப் பெற்றவர் . இஃது இப்பத்தின் பதிகத்தாலும் அரு.ஆம் 
பாடலிலுள்ள " கபிலன் பெற்ற வூரினும் பலவே " என்பதனாலும் 
விளங்குகின்றது . இப்பெயருடைய புலவர் சிலருளர் . 

இவர் பிறந்தவூர் பாண்டி நாட்டிலுள்ள திருவாதவூர் , இது திரு 
வாலவாயுடையார் திருவிளையாடற்புராணத்தில் உஎ - ஆவதாகிய 
ஞானவுபதேசஞ்செய்த திருவிளையாடலிலுள்ள , “ நீதியார் மதூக நீழ 
னெட்டிலை யிருப்பை யென்றோர் , காதல்கூர் பனுவல் பாடுங் கபில 
னார் பிறந்த மூதூர், சோதிசேர் வகுள நீழற் சிலம்பொலி துலங்கக் 
னும் ச . ஆம் திருவிருத்தத்தால் வெளியாகின்றது. 

இவர் அந்தண வருணத்தினர் ; புறநானூற்றில் , (200 ) " யானே 
பரிசிலன் மன்னு மந்தணன் , ( உ 0 க ) “ யானே , தந்தை தோழ 
னிவரென் மகளி, ரந்தணன் புலவன் கொண்டுவந் தனனே " எனத் 
தம்மைப்புலப்படுத்தற்காக இவர்கூறிய செய்யுட்களும் , ( கஉசு )) 
" புலனழுக் கற்ற வந்த ணாளன் " என மாறோகத்து நப்பசலையார் 
இவரைப் பாராட்டிக்கூறிய செய்யுளும் இதனை வலியுறுத்தும் . 

" கெட்டிலை யிருப்பை வட்ட வொண் பூ , வாடா தாயிற் பீடுடைப் பிடி 
யின் , கோடேயக் கும்மே வாடிலோ பைந்தலைப் பரதர் மனைதொறு முண 
குஞ் , செந்தலை யிறவின் சீரேய்க் கும்மே ” -இச்செய்யுள் தமிழ்நாவலர் சரி 
தையிற் கண்டது . 





2 


ங் 


நூல்கள் . 


விச்சிக்கோனென்பவர்களைவேன் 
கீழ்க்கணக்கினுளொன்றாகிய இன்னாநாற்பதும் இவரியற்றியம் 

எனை 
கூ 0 . கெட்டிலையிருப்பை 
நூலாசிரியர்கள் வரலாறு , 

11 
வேள்பாரியினுடைய உயிர்நண்பரும் அவனுடைய அவைக்க 
ளத்துப்புலவருமாக இவர் விளங்கினார் ; தாம் விரும்பியவண்ணம் 
அவன் தன் மகளிரைக் கொடாதது பற்றித் தமிழ்நாட்டு மூவேந்த 
ரும் அழுக்காறுற்று அவனைக் கொல்லநினைந்து நால்வகைச்சேனைக 
ளோடும் அவன்மலையைச்சூழ்ந்தகாலையில் அவர்களைச் சிறிதும் மதி 
யாமல் அவனுடைய அருமைக்குணங்களைப் புலப்படுத்திப் பாடினர் ; 
அவ்வருமைச்செய்யுட்கள் புறநானூற்றிற் காணப்படும் ; அவனிறந்த 
பின்பு , இவர் , பிரிவாற்றாது மனமுருகிப் பலசெய்யுட்களாற்புலம்பி , 
அவன்புதல்வியரையழைத்துச்சென்று மணஞ்செய்து கொள்ளும்படி 
கண்டு அவர்களை வெறுத்துப் பின்பு அம்மகளிர்க்கு மணஞ்செய்வித் 
துத் தம்முடைய நட்புக்கடனைக்கழித்தனர். 

பத்துப்பாட்டினுள் ஒன்றாகிய குறிஞ்சிப்பாட்டும் பதினெண் 

கக - ஆம் திருமுறையில் வந்துள்ள முத்தநாயனார் திருவிரட்டை 
மணிமாலை , சிவபெருமான் திருவிரட்டைமணிமாலை , சிவபெருமான் 
திருவந்தாதியென்னும் பிரபந்தங்கள் மூன்றையும் அருளிச்செய்த 
கபிலதேவநாயனாரென்பவர் இவாேயென்று பெரியோர் கூறுவர் . 

மேற்கூறிய திருவிளையாடற்புராணத்தில் , இடைக்காடன் 
யந்தாதி சொன்னவன் கபிலன் ” எனச் சிவபெருமான் கட்டளையிட் 
டருளியதாக வந்திருத்தலுங் காண்க 

மேற்கூறியவற்றையன்றி இவாருளிச்செய்தனவாக உ உசு 
பாடல்கள் இப்பொழுது கிடைக்கின்றன . அவற்றுள் , அகவற்பாக் 
கள் ககூசு : ( நற் . 20 ; குறுந் . உகூ , ஐங்குறு - 500. அகநா . கசு ; 


[ திருவள்ளுவ மாலையிலுள்ள , " தினையளவு " என்பது ) கலித் 
தொகையிலுள்ள கலிப்பாக்கள் - உக , 

இவருடைய செய்யுட்கள் மிக்க இனிமையையுடையன . பழைய 
வுரைகளில் உதாரணமாகக்காட்டப்படும் கபிலரது பாட்டு என்னும் 
தொடர்மொழியே இதனை வலியுறுத்தும் . 


* 


நல்லிசைக் , கபிலன் (பதிற்றுப்பத்து , அரு) எனப் பெருங்குன்றார் 
12 

நூலாசிரியர்கள் வரலாறு . 
இவரியற்றிய பாடல்களை உற்றுநோக்குகையில் , இவர் குறிஞ் 
சித்திணையில் மிகப்பயின்றவரென்றும் அதன்வளங்களை விளங்கப் 
பாடுதலில் மிக்க ஆற்றலுடையவரென்றும் தெரிகின்றன . 

மேற்கூறிய பாடல்களில் குறிஞ்சித்திணையைச் சார்ந்தவை : 
அகவல்கள் - கருரு ; கலிப்பாக்கள் - உக . 
தன் இவருடைய வாக்கில் விநாயகக் கடவுள் ; முருகக்கடவுள் , சிவ 
பெருமான் , பலதேவர் , திருமால் இவர்களுடைய துதிகள் வந்திருக் 
கின்றன . இதனால் , இவர் சமயக் கோட்பாட்டிற் பாரதம் பாடிய 
பெருந்தேவனாரைப் போன்றவராக எண்ணப்படுகிறார் . 

எட்டுத்தொகை , பத்துப்பாட்டு , பதினெண் கீழ்க்கணக்கு என் 
னும் முத்தொகுதி நூல்களிலும் இவருடைய பாடல்களும் நூல் 
களும் கலந்திருத்தல் இவரது பெருமையை விளக்குகின்றது . 

அரசவை பணிய வறம்புரிந்து வயங்கிய , மறம்புரி கொள்கை 
வயங்குசெந் நாவி , னுவலை கூராக் கவலையினெஞ்சி , னனவிற்பாடிய 


கிழாரும் , “ வெறுத்த கேள்வி விளங்குபுகழ்க் கபிலன் ( புறநானூறு , 
ருங ) எனப் பொருந்திலிளங்கீரனாரும் , " புலனழுக் கற்றவந்தணாள , 
னிரந்துசென் மாக்கட் கினியிட னின்றிப் , பரந்திசை நிற்கப் பாடி 
னன் ," ( ஷை கஉ சு பொய்யா நாவிற் கபிலன் ( ஷை கஎச) என 
மாறோகத்து நப்பசலையாரும் பாடியவற்றைப்பார்க்கையில் இவரு 
டைய மனம் வாக்குக் காயங்களின் தூய்மையும் அறம்புரி கொள் 
கையும் பெரும்புலமையும் அன்புடைமையும் நட்பின் பெருமையும் 
நன்கு விளங்குகின்றன 

இவராற் பாடப்பட்டோர் : - அகுதை , இருங்கோவேள் , ஓரி , 
சேரமான் செல்வக்கடுங்கோவாழியாதன் , நன்ளி , மலையமான் திரு 
முடிக்காரி , விச்சிக்கோன் , வேள்பாரி , வையாவிக்கோப் பெரும்பே 


கன் என்பவர்கள் , 


கொல்லிமலை , பறம்புநாடு , பறம்புமலை , முள்ளூர்மலை , முள் 
ளூர்க் கானமென்பவைகள் இவராற் பாராட்டப் பெற்றிருத்தலின் 
அவைகள் இவர் காலத்தில் விளக்கமுற்றிருந்தனவென்றும் இவர் 
பழகிய இடங்களென்றும் தெரிகின்றன . 

நட்பு , வண்மை , நன்றி மறவாமையென்பவைகளை இவருடைய 
செய்யுட்களிற் பாக்கக் காணலாகும் . 


கபிலன் சோழன் பெயரிடைக் காட னென்போன் ” ( 2.0 : க ) என் 
நூலாசிரியர்கள் வரலாறு . 

13 
பழைய இலக்கணவுரைகளில் , கபிலபரணர் என்று வழங்கு 
கிற தொகையிலைத்தொடரால் , பரணரென்பவருக்கும் , திருவாலவா 
யுடையார் திருவிளையாடற்புராணத்தில் வந்துள்ள , “ பின்னமில் 
னும் திருவிருத்தத்தால் இடைக்காடருக்கும் சிறந்த நட்பினராக 
இவர் எண்ணப்படுகிறார் . வீரசோழியம் , தொகைப்படலம் , கா - ஆம் 
கட்டளைக்கலித்துறையுரையால் , பரணருடன் இவர் வாது செய் 
தனரென்பது வெளியாகின்றது . இவர் வேறு ; தொல்கபில 
ரென்பவர் வேறு . 

முதலிற் கூறுஞ் சினையறி கிளவி " என்னும் தொல்காப்பி 
யச் சூத்திரத்திற்கு இளம்பூரணரும் சேனாவரையரும் எழுதிய 
வுரையால் , கபிலராற் செய்யப் பெற்றதான கபிலமென்ற ஒரு 
நூலிருப்பதாகத் தெரிகின்றது , 

அ . - அரிசில்கிழார் : - இவர் , தகடூரெறிந்த பெருஞ்சோலிரும் 
பொறையென்னும் அரசன்மீது இந்நூல் அ - ஆம் பத்தைப்பாடி ஒன் 
பது நூறாயிரம் பொற்காசு பரிசில் பெற்றதன்றி அவன் கொடுத்த 
அரசாட்சிக்குரிய சிங்காதனத்தை அவனுக்கே மீட்டும் இரந்து கொ 
டுத்து அவன்பால் அமைச்சுரிமை பூண்டு விளங்கினார் ; கிழார் 
என்பது வேளாளர்க்கேயுரிய சிறப்புப்பெயராக இருந்ததென்று தெ 
ரிதலின் , இவரை வேளாண் மரபினரென்று சொல்லவேண்டும் ; 
இதனை , தொல்காப்பியம் , மாபியல் , எச - ஆம் சூத்திரத்தின் விசேட 
வுரையிற் காட்டிய பெயர்களாலும் திருத்தொண்டர்புராணவரலாற் 
றின் உ - ஆம் செய்யுளிலெடுத்துக்காட்டிய பெயர்களாலுணர்க . 
அரிசிலென்பது ஈண்டு ஒரு நதியின் பெயரோ ஒரூரின் பெயரோ 
யாதும் விளங்கவில்லை . சோழநாட்டிலுள்ள நதிகளுள் அரிசி வென்று 
ஒரு நதியும் மைஸுரைச்சார்ந்த ஊர்களுள் அரிசிற்கரையென்று 
ஒரூரும் உள்ளன . ( கிழார் - உரியவர் .) 

வையாவிக்கோப் பெரும்பேகனால் துறக்கப்பட்ட கண்ணகியை 
அவனுடன் சேர்த்தல்வேண்டி இவர் அவனைப்பாடினர் ; அதிகமான் 
தகெேரறிந்து வீழ்ந்த எழினியென்பவனுடைய பிரிவாற்றாது 
வருந்திப் புலம்பினர் ; தகடூர்யாத்திரை யென்னு நூலில் அவ்வச்சம 
யங்களில் இவர் செய்தனவாகச் சிலபாடல்களுண்டென்று தெரி 
கிறது . ( தொல் , புறத்திணை , அ , கஉ - ஆம் சூ . ந - உரை. ) 


14 

நூலாசிரியர்கள் வரலாறு . 
மேற்கூறிய - சேரவரசனும் உக்கிரப்பெருவழுதியாரும் பேக 
னென்னும் வள்ளலும் அதிகமானும் இவர் காலத்துத் தலைவர்கள் . 
திருவள்ளுவமாலையில் , பரந்தபொருள் ” என்னும் கக 

- ஆம் 
செய்யுள் இவர் செய்ததாகத் தெரிதலின் , இறையனார் முதலிய புல 
வர்களும் , திருவள்ளுவரும் , ஔவையாரும் , உக்கிரப்பெருவழுதியா 
ரைப் பாடிய ஐயூர் மூலங்கிழாரும் வையாவிக்கோப்பெரும் பேக 
னைப்பாடிய பரணர் , பெருங்குன்றூர்கிழார் முதலியோரும் , தகடூர்யாத் 
திரையிற் சில செய்யுளியற்றிய பொன்முடியாரும் இவர் காலத்துப் 
புலவர்களென்று எண்ணுதற்கிடமுண்டு 

மேற்கூறிய செய்யுட்களால் இவர் மதுரையிலும் மலைநாட்டி 
லும் பெரும்பாலுமிருந்தாரென்று தெரிகிறது . 

இவர்செய்தனவாக இப்பொழுது 20 - செய்யுட்கள் கிடைக்கி 
ன்றன ( இந்நூல் க 0; குறுந் - க ; புறநா -7 ; தகடூர் - க ; திருவள் - க . ) 

கூ.- பெருங்குன்மார்கிழார் : - இவர் குடக்கோ இளஞ்சேரல் 
இரும்பொறையென்னும் சேரவரசன்மீது இந்நூல் கூ - ஆம்பத்தைப் 

ங 2 000 - பொற்காசுமுதலிய பலவகைப்பரிசில்கள் பெற்ற 
வர் ; வேளாளர் : கடைச்சங்கமிருந்து தமிழாராய்ந்தோராகிய நாற்பத் 
தொன்பதின்மருள் ஒருவர் (இறை. க - சூ . உரை) ; வையாவிக் 
கோப்பெரும் பேகனால் துறக்கப்பட்ட கண்ணகியென்பவளை அவனு 
டன் சேர்த்தற்கு அவனைப்பாடியவர் ; இவராற்பாடப்பட்டோர்கள் 
மேற்கூறிய தலைவர்களிருவரும் உருவப்பஃறேரிளஞ்சேட் சென்னி 
யும் ஆவர் . இவர் காலத்துப்புலவர்கள் இறையனாரகப்பொருளுரை 
யாற்றெரிகின்ற சிறுமேதாவியார் , சேந்தம்பூதனார் , அறிவுடையரனார் , 
இளந் திருமாறனார் , மதுரையாசிரியனல்லந்துவனார் , மருதனிளநாக 
னார் கணக்காயனார்மகனார் நக்கீரனார் முதலியோர்களும் வையாவிக் 
கோப்பெரும்பேகனைப்பாடிய பாணர் முதலியோர்களும் ஆவர் . இவ 
ரியற்றியன வாக எட்டுத்தொகையில் உக - செய்யுட்கள் இப்பொழுது 
கிடைக்கின்றன . (இந்நூல் - க 0 ; நற் சு ; குறுந் - க ; அகநா - க , புறநா - ரு . 
இவற்றுள் அகத்திணைக்குரியன-சு ; புறத்திணைக்குரியன-கரு . 


பாடி , 


கடுஞ்சின விறல் வேள் களிறூர்ந் தாங்குச் 

மாசிங் 
க 
ைவன்றெறி முழங்குபணை செய்த வெல்போர் 

கணபதி துணை . 
பதிற்றுப்பத்து 
மூலமும் உரையும் . 

ரண்டாம் பத்து . 
( கக ) வரைமருள் புணரி வான்பிசி ருடைய 

வளிபாய்ந் தட்ட துளங்கிருங் கமஞ்சூ 
னளியிரும் பரப்பின் மாக்கடன் முன்னி 
யணங்குடை யவுண ரேமம் புணர்க்குஞ் 
ரு சூருடை முழுமுத றடிந்த பேரிசைக் 
செவ்வா யெஃகம் விலங்குக ரறுப்ப 
வருகிறந் திறந்த புண்ணுமிழ் குருதியின் 
மணிநிற விருங்கழி நீர்நிறம் பெயர்ந்து 
க 0 மனாலக் கலவை போல வரண்கொன்று 
முரண்மிகு சிறப்பி னுயர்ந்த வூக்கலை 

கடியுடை முழுமுத றுமிய வேஎய் 
கரு நாரரி நறவி னார மார்பிற் 

போரடு தானைச் சேர லாத 
மார்புமலி பைந்தா ரோடையொடு விளங்கும் 
வலனுயர் மருப்பிற் பழிதீர் யானைப் 

பொலனணி யெருத்த மேல்கொண்டு பொலிந்தரின் 
20 பலர்புகழ் செல்வ மினிதுகண் டிகுமே 


51 


க . 


போல் என்றது ஈண்டுப் போலும்படியென வினையெச்சப் பொருள் 

என 

பதிற்றுப் பத்து 
கவிர்ததை சிலம்பிற் றுஞ்சுங் கவரி 
பரந்திலங் கருவியொடு நாந்தங் கனவு 
மாரியர் துவன்றிய பேரிசை யிமயந் 

தென்னங் குமரியொ டாயிடை 
உரு மன்மீக் கூறுநர் மறந்தபக் கடந்தே. 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழுதவண்ணம் , 
தூக்கு - செந்தூக்கு. 

பெயர் - ( அ ) புண்ணுமிழ்குருதி . 
பிசிருடையவென் றது பிசிராக உடையவென் றவாறு . 
உ . கமஞ்சூல் - நிறைந்த நீர் ; சூல்போ றலாற் சூலெனப்பட்டது 

சூருடைமுழுமுதலென்றது சூரவன்மாத்தனக்கு அரணாகவுடைய 
மாவின் முதலென் றவாறு , 

இனிச் சூரவன்மாத்தான் ஒருமாவாய் நின்றானென்று புராணமுண்டா 
யிற் சூரனாதற்றன்மையையுடைய மாவின் முதலென்றவாறாம் . 

க - 40. நீர்நிறம்பெயர்ந்து , மனாலக் கலவைபோலவென முடிக்க, 


பட்டு நின்றது , மனால் மென்றது குங்குமம் ; சாதிங்குலிகமென்பாருமுளர் . 

म 
மணிநிறவிருங்கழி நீர் நிறம்பெயர்ந்து , மனாலக்கலவை போல எனப் பின் வந்த 
அடைச்சிறப்பானும் இதற்குப் புண்ணுமிழ்குருதி என்று பெயராயிற்று . 
கே .. 
மேல் கொண்டு பொலிந்த நின் செல்வமென முடிக்க . 

கவிர் ததை சிலம்பிற் றுஞ்சுமென்றது ஆண்டு உறையும் ஆரிய 
ராணையானே முருக்கென்னும் முள்ளுடைமரமும் , “ மயிர்நீப்பின் வாழாக் 
கவரிமா (திருக்குறள் , கூசு கூ ) என்று சிறப்பிக்கப்பட்ட தன் மயிர்க்கும் 
வருத்தஞ்செய்யாமையால் , அக்கவிர் செறிந்த சிலம்பின் கண்ணே இனிதாக 
உறங்குமென்றவாறு , 

உஉ . அருவியொடு நரந்தம் கனவுமென்றது - அவ்வாரியராணை 
யானே பிறவிலங்கானும் மக்களானும் வருத்தமின்றிப் பகற்காலத்துத் தான் 
நுகர்ந்த அருவியையும் நரந்தத்தையுமே கனவினும் காணுமென்றவா 

குமரியொடுவென்னும் ஒடு : எண்ணொடு , ஆயிடையென்றது 
இமயம் 

குமரியாகிய அவற்றுக்கு இடையென்றவாறு ; அவ்வென்னும் 
வகரவீற்றுப்பெயர் ஆயிடையென முடிந்தது . 


கடு 


2 க ; 


நீனிறம் . 


வந்தவ ணிறுத்த விரும்பே ரொக்கற் 

இரண்டாம் பத்து . 
மன் என்றதனை அரசென்றது போல அஃறிணைப்பெயராக்கி , 
அம் மன்களில் மீக்கூறுமெனக்கொள்க . 

( உரு ) மறந்தபக்கடந்து ( கச ) முழங்குபணைசெய்தவென மாறிமுடிக்க ; 
இங்ஙனம் மாறாது - (கசு) எருத்தமேல்கொண்டென்னும் வினையொடு மாறி 
முடிப்பாருமுளர் . 

(கசு ) சேரலாத , ( கா ) கடுஞ்சினவிறல்வேள் களி றூர்ந்தாங்கு ( கஅ ) யானை 
( கசு ) யெருத்தமேல்கொண்டு பொலிந்தமின் (20) பலர்புகழ்செல்வம் கண் 
டிகுமெனமாறிக் கூட்டி வினை முடிவு செய்க , 

இதனாற் சொல்லியது , அவன் வெற்றிச்செல்வச்சிறப்புக் கூறியவாறா 
யிற்று . 
( பிரதிபேதம் ) ச . ஏமம்புணர்காக்கும் . ககூ , துமியவோஒய் . 

போர்வேண்டு தானை . 
போலாண் . உரு . மதந்தப . 

( க ) 
( க 2 . ) வயவர் வீழ் வாளரின் மயக்கி 

யிடங்கவர் கடும்பி னரசுதலை பனிப்பக் 
கடம்புமுத றடிந்த கடுஞ்சின வேந்தே 
தாரணி யெருத்தின் வாரல் வள்ளுகி 
ரு ரரிமான் வழங்குஞ் சாரற் பிறமான் 
றோடுகொ ளினநிரை நெஞ்சதிர்ந் தாங்கு 
முரசுமுழங்கு நெடுநக பரசுதுயி லீயாது 
மாதிரம் பனிக்கு மறம்வீங்கு பல்புகழ் 

கேட்டற் கினிதுரின் செல்வங் கேட்டொறுங் 
க 0 காண்டல் விருப்பொடு கமழுங் குளவி 

வாடாப் பைம் மயிரிளைய வாடுநடை 
யண்ணன் மழகளி றரிஷிமி றோப்புங் 
கன்றுபுணர் பிடிய குன்றுபல நீந்தி 


கசு . 


60 . 


கரு றொல் பசி யுழந்த பழங்கண் வீழ 

வெஃகுபோழ்ந் தறுத்த வானிணக் கொழுங்குறை 
மையூன் பெய்த வெண்ணல் வெண்சோறு 
நனையமை கள்ளின் றேறலொடு மாந்தி 

நீர்ப்படு பருந்தி னிருஞ்சிற கன்ன 
20 நிலந்தின் சிதாஅர் களைந்த பின்றை 


எ . 


. 


ை 


. 

பதிற்றுப் பத்து . 
நூலாக் கலிங்கம் வாலரைக் கொளீஇ 

ண ரிருங் கதுப்பின் வாங்கமை மென்றோள் 
வசையின் மகளிர் வயங்கிழை யணிய . 

வமர்புமெய் யார்த்த சுற்றமொடு 
உரு நுகர்தற் இனிதுநின் பெருங்கலி மகிழ்வே . 

இதுவுமது . 

பெயர் - ( அ ) மறம் வீங்கு பல்புகழ் . 

துயிலீயாதென்பது துயிலாதென்னும் வினைத்திரிசொல் ; துயி 
லாமலெனத்திரிக்க ; இனித் திரியாது , யாறு நீரொழுகாது கிடந்தது என் 
னும் வழக்குப்போல இடத்து நிகழ்பொருளின் தொழிலை இடத்திற்கேற்றி 
மாதிரமானது அரசு துயிலீயாது பனிக்குமென அம்மாதிரத்தின் வினையொடு 
முடிப்பினும் அமையும் , 

மறம் வீங்கு பல்புகழென்றது அரசர்க்குச்சிறந்த மறப்புகழ் மற் 
றப்புகழினும் மிக்க பல்புகழென்றவாறு . 

இச்சிறப்பானே இதற்கு மறம் வீங்குபல்புகழ் என்று பெயரா 
யிற்று . 

கூ நின்செல்வம் இனிது ; யாது இனிதெனிற் பல்புகழ் கேட்டற்கு 
இனிதென முடிவுகொள்க . 

கேட்டொறுமென்பதற்கு அச்செல்வத்தையென வருவிக்க. 
5. கே 

நூலாக்கலிங்கமென்றது ஒருவர் நூலா நூலாகிய பட்டு நூல் 
முதலாய்வற்றாற்செய்த கலிங்கமென் றவாறு . 

நூலாமையென்னுந்தொழில் கலிங்கத்துக்குச் சினையாகிய நூல்மேல 
தாலெனின் , அச்சினையோடு முதற்குள்ள ஒற்றுமைபற்றிச் சினைவினையை 
முதல்மேலேற்றி வழுவமைதியாற் கூறினானென்க, இனி நூலா " நூ ற்கலிங்க 
மென்பான் நூலென்பதனைத் தொகுத்துக் கூறினானென்பாருமுளர் . 

உரு, நுகர்தற்கு இனிது நின் பெருங்கலி மகிழ்வேயென்றது 
பெரிய ஆறு வார்ததையுடைய ஓலக்கத்துச்செல்கின்ற வினோத மகிழ்ச்சி அனு 

( ங ) வேந்தே , ( க ) நின்செல்வம் ( அ ) புகழ் ( கூ ) கேட்டற்கினிது ; 
( உரு ) நின்பெருங்கலி மகிழ்வு நுகர்தற்கினிதென வினை முடிவு செய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்பும் 
அவனது 
வினோதச்சி மப்பும் உடன் கூறியவாறாயிற்று . 

( பி ம் .) ரு . சோலைப்பிறமான் . கக, இழையவாடு நடை , ( 2 ) 


அ 


உக 


ஓலக்க 


மழைவேண்டு புலத்து மாரி நிற்ப 

இரண்டாம் பத்து 
( கங ) தொறுத்தவய லாரல்பிறழ் நவு 

மேறு பொருதசெறு வுழாது வித்துவுேங் 
கரும்பின் பாத்திப் பூத்த நெய்த 
லிருங்க ணெருமையி னிரைதடுக் குநவுங் 
ரு கலிகெழு துணங்கை யாடிய மருங்கின் 
வளை தலை மூதா வாம்ப லார்நவு 
மொலிதெங்கி னிமிழ்மருதிற் 
புனல்வாயிற் பூம்பொய்கைப் 
பாடல் சான்ற பயங்கெழு வைப்பி 

. 
க ) னாடுகவி னழிய நாமந் தோற்றிக் 

கூற்றடூஉ நின்ற யாக்கை போல 
நீசிவந் திறுத்த நீரழி பாக்கம் 
விரிபூங் கரும்பின் கழனி புல்லெனத் 

திரிகாய் விடத்தரொடு காருடை போகிக் 
கரு கவைத்தலைப் பேய்மகள் கழுதூர்ந் தியங்க 

வூரிய நெருஞ்சி நீறாடு பறந்தலைத் 
தாதெரு மறுத்த கலியழி மன்றத் 
துள்ள மழிய ஆக்குநர் மிடறபுத் 

துள்ளுநர் பனிக்கும் பாழா யினவே 
20 காடே கடவுண் மேன புறவே 

யொள்ளிழை மகளிரொடு மள்ளர் மேன 
வாறே யவ்வனைத் தன்றியு ஞாலத்துக் 
கூலம் பகர்நர் குடி புறந் தராஅக் 

குடிபுறந் தருகர் பார மோம்பி 
உரு யழல்சென்ற மருங்கின் வெள்ளி யோடாது 


நோயொடு பசியிகந் தொரீஇப் 
பூத்தன்று பெருமநீ காத்த நாடே . 

துறை - செந்துறைப் பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழுகுவண்ணம், 
தூக்கு - செந்தூக்கும் வஞ்சித் தூக்கும் , 
பெயர் - ( ங ) பூத்தநெய்தல் . 


( 


சு , 


பதிற்றுப்பத்து , 
( க ) பிறழ்நவெனவும் ( உ ) வித்துநவெனவும் ( ச ) தடுக்கும் வெனவும் 
( சு ) ஆர்நவெனவும் வந்தன வினைப்பெயர்த் திரிசொல் . 

ஈ . - சு . நெய்தல் எருமையின் நிரை தடுக்குகவுமென்றது நெய்த 
லானது அக்கரும்புமுதலாய மற்றோரிரையின்பாங்கரிற் செல்லாது தன் 
னையேநின்று தின்னும்படி தான் போதவுண்ட எருமைநிாையைத் தடுக்கு 
மிடங்களுமென் றவாறு . 
இச்சிறப்பானே இதற்குப் பூத்த நெய்தல் என்று பெயராயிற்று . 
மூதா ஆம்பலார்நவுமென்றது புறத்துப்போய் 

புறத்துப்போய் இரைதெவிட் 
டாத முதிய ஆக்கள் ( ரு ) துணங்கையாடிய இடத்து நின்று ஆம்பலையே 
தின்னுமிடங்களுமென் றவாறு . 

என்றது , பெருக ஆம்பல்சூடித் துணங்கையர்டுவாரையுடையன 
வென அவ்விடங்களின் செல்வச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

எ . இமிழ் மருதென்றதற்குப் புள்ளிமிழ்மருதென்று ஒரு பெயர்வரு 
விக்க . 
அ . புனல்வாயில் - வாய்த்தலை . 

க 0 . ஒலிதெங்கென்னும் பெயர்க்கு முன்னின்ற பெயர்கள் 
எண்ணும்மையோடு நின்றமையால் அவற்றையுடைய 

நாடென 

இரண் 
டாவதன் தொகையாய் அச்சொல் அவற்றையெல்லாம் எழுவாயாக்கி நாட் 
டிற்கு அவ்விடங்கள் சினையாகலின் , நாடு கவினழியவென்னும் முதற்பய 
னிலையோடு வழுவமைதியாக முடிக்க . 

கூற்றடூஉ நின்றயாக்கை போல நாடுகவினழியவென 
மாறிக்கூட்டிக் கூற்றுவனாலே கொல்லப்படாநின்ற யாக்கை ஒருகாலைக் 
கொருகால் அழகழியுமாறுபோல நாடு அழகழியும்படியெனவுரைக்க. 

இனி " மாறாதே போலும்படியெனப் போலவென்பதனை வினை 
யெச்சநீர்மையாக்கிப் போல்கின்றது மேல்வருகின்ற பாக்கமாகவுரைப்பினு 
மமையும் . இனிக் கூற்றுவனை அட்டுநின்ற யாக்கையையுடையானொருவன் 
உளனாயினும் அவனைப்போல நீ சிவந்தென் றுரைப்பாருமுளர் . 

கஉ . நீரழிபாக்கமென்றது வெள்ளத்தான் அழிவுபடினல்லது பகை 
வரான் அழியாத பாக்கமென்றவாறு . 

பாக்கமென்றது , நெய்தனிலத்து ஊர்க்கேயன்றி , " கட்கொண்டிக் 
குடிப்பாக்கத்து , நற்கொற்கை (மதுரைக்காஞ்சி , கங எ - ஙஅ ஆம் அடி 
கள் ) என்று வந்தமையான் ஒரோவழி அரசனிருப்புக்குப் பெயராமாகலின் 
சாண்டுப் பாக்கமுடைய பேரூர்களெனப்பட்டது. 

உடைபோகவெனத் திரிக்க . 
கஎ - சு . மன் றத்து உள்ளம் அழிய ஊக்குார் மிடல் தபுத்து 


... 


ரண்டாம் பத்து 


GT 


உக . 


உள்ளுநர் பனிக்கும் பாழென்றது , அம்மன்றிலே போதற்கு உள்ளம் அழி 
யச்செய்தே பின்னும் தம் கருமவேட்கையாற் போக மேற்கொண்டவருடைய 
வலியைக் கெடுத்தலானே பின்பு போக நினைப்பார் நடுங்குதற்குக்காரண 
மாகிய பாழென்றவாறு . 

கஅ . தபுத்து , தபுக்கவெனத்திரிக்க. 
உ 0 . காடேகப் 

காடேகடவுள் மேனவென்றது நின் நாட்டுப் பெருங்காடான 
இடங்களெல்லாம் முதற்காலத்துக் கோயில்களான வென்றவாறு , 
மேயினவென்பது மேனவென்று இடைக்குறைந்தது . 

புறவு மகளிரொடு மள்ளர் மேனவென்றது சிறுகாடான 
இடங்களெல்லாம் நின்படை யாளர்கள் மகளிரோடு உறையும் படைநிலைகளா 
யினவென்றவாறு . 

ஆறே அவ்வனைத்தென்றது காடும் புறவும் அல்லாதபெரு 
வழிகளும் ஆறலைகள் வரும் பிற இடையூறுமின்றி முன் சொன்ன கடவுளும் 
மள்ளரும் உறையுமிடமாயினவென்றவாறு . 

அனைத்தென்னாது அவ்வனைத்தென்று சுட்டு இரட்டித்தது , அந்த அந்தத் 
தன்மையதென முன் நின்றவற்றின் பன்மைதோற்றற்கென்பது . 

தாராவென்பது தராவெனக்குறுகிற்று . 
குடிபுறந்தருநரென்றது தம் கீழ்க்குடிகளாகிய 

வரிசையாள 
ரைப் புறந்தரும் மேற்குடிகளாகிய காணியாளரை . 

( உச ) பாரமோம்பி ( உ அ ) நீ காத்தவென் மாறிக்கூட்டுக . 

( உரு ) வெள்ளியோடாமலெனவும் (உஎ ) பசியிகந்தொருவவெனவும் 
திரிக்க . 

இனி ஆறு முன் சொன்ன அவ்வனைத்தாவது மன்றி 
ஆறலைகள் வரின்றிக் கூலம் பகர்வார் இயங்கும்படியான வழக்காலே அந்தக் 
கூலம்பகர்வார் குடிகளைப் புறந் தந்தென்றும் , குடிபுறந்தருநர் பாரத்தை 
ஓம்பி மழைவேண்டிய புலத்து மாரி நிற்பவென் றும் , கூலம்பகர்நர்குடி புறந் 
தருதலை ஆற்றின் தொழிலாகவும் , குடி புறந்தருநர் பாரமோம்புதலை மழையின் 
தொழிலாகவும் கூட்டி உரைப்பாருமுளர் . 
க ( கக ) கூற்றடூஉநின் றயாக்கை போல ( க 0 ) நாடுகவினழிய நாமக் 
தோற்றி ( கஉ ) நீசிவந் திறுத்த நீரழிபாக்கங்கள் ( க . ) கழனிபுல்லெனக் 
( கச ) காருடைபோகக் (கரு ) கழுது ஊர்ந்து இயங்கப் ( கசு ) பாழாயின் 
( உ அ ) நீ காத்தநாட்டிற் (20 ) காடு கடவுளான் மேவப்பட்டன , அந்நாட் 
டுப்புறவுகள் ( உக ) மள்ளரான் மேவப்பட்டன; அந்நாட்டு (உ உ ) ஆறு 
அவ்வனைத்தாயிற்று ; அன்றியும் ( உ ங ) கூலம் பகர்நர் குடி புறந்தராக் (உச ) 
குடி புறந்தருநர்பாரமோம்பி ( உ அ ) நீ காத்தநாடு (உச ) மழை வேண்டிய 


நோன்புரித் தடக்கைச் சான்றோர் மெய்ம்மறை 
வயங்கிழை கரந்த வண்டுபடு கதுப்பி 

பதிற்றுப் பத்து . 
புலத்து மாரிநிற்ப கோயொடு பசியிகந்தொருவப் பூத்ததெனக் கூட்டி வினை 
முடிவுசெய்க. 

இதனாற்சொல்லியது, அவன்வென்றிச்சிறப்பும் தன் நாடுகாத்தற் 
சிறப்பும் உ.டன்கூறியவாரயிற்று . 

( க ) தொறுந்த என்றும் ( உ ) ஏறுபொருத என்றும் ( எ ) ஒலி 
தங்கின் என்றும் ( அ ) புனல்வாயில் என்றுமிருந்த நான்கடியும் வஞ்சியடி 
யான் வந்தமையான் , வஞ்சித் தூக்குமாயிற்று . 
( பி - ம் . ) க , தொறுத்தகுநீள்வயல் .. கசு . ஊறியநெருஞ்சி . 
எ . ஒலித்தெங்கின் . 

குடிபுறந்தாரா , ( ங ) 
( கச . ) நிலநீர் வளிவிசும் பென்ற நான்கி 

னளப்பரி யையே 
நாள்கோ டிங்கண் ஞாயிறு கனையழ 

லைந்தொருங்கு புணர்ந்த விளக்கத் தனையை 
ரு போர்தலை மிகுத்த வீரைம் பதின்மரொடு 

துப்புத்துறை போகிய துணிவுடை யாண்மை 
யக்குர னனைய கைவண் மையையே 
யமர்கடந்து மலைந்த தும்பைப் பகைவர் 

போர்பீ டழித்த செருப்புகன் முன்ப 
க 0 கூற்றுவெகுண்டு வரினு மாற்றுமாற் றலையே 

யெழுமுடி கெழீஇய திருஞெம ரகலத்து 
வானுறை மகளிர் நலனிகல் கொள்ளும் 


கரு னொடுங்கீ ரோதிக் கொடுங்குழை கணவ 
பல்களிற்றுத் தொழுதியொடு வெல்கொடி நுடங்கும் 
படையே ருழவ பாடினி வேந்தே 
யிலங்குமணி மிடைந்த பொலங்கலத் திகிரிக் 
கடலக வரைப்பினிப் பொழின் முழு தாண்டநின் 
20 முன்றிணை முதல்வர் போல நின்று நீ 

கெடாஅ நல்லிசை நிலை இத் 
தவாஅ லியரோவிவ் வுலகமோ டெனே . 

துறை - செந்துறைப்பாடாண் பாட்டு . 
வண்ணம் - ஒழுதவண்ணமும் சொற்சீர்வண்ணமும் 


கூ 


று அவர்கள் 


கஉ . 


இகல் கொள்ளுமென் றது வான் அர 
இரண்டாம் பத்து . 
தூக்கு - செந்தூக்கு . 

பெயர் - ( கஉ ) சான்றேர்மெய்ம்மறை . 
க . பூதங்கள் , ஐந்தையுமெண்ணாது தீயை ஒழித்தது , மேல் 
( ச ) விளக்கத்துக்கு உவமமாக எண்ணுகின் றவற்றோடு கூட்ட வேண்டி 
யென்பது , 

ஈண்டுக் கோளென்றது , விளக்கமில்லா இராகுகேதுவென்னும் 
இரண்டும் 

நின்ற ஏழினும் சிறப்புப்பற்றி வேறெண்ணப்பட்ட 
திங்கள் ஞாயிறென்னுமிரண்டும் நீக்கி நின்ற ஐந்தையுமென்பது . 

ஐந்தென்று தொகைகூறியது , நாள் கோளென்னுமவற்றைத் 
தொகைக்கூற்றின் ஒரோவொன்றாக்க வென்பது . 

கக , எழுமுடியென்பது ஏழுஅரசரைவென் , அவர்கள் ஏழுமுடி 
யானுஞ் செய்ததோராரமாம் . 

நோன்புரித்தடக்கையென்றது வலி பொருந்து தலையுடைய தடக் 
கையென் றவாறு . 

ஈண்டுச்சான்றோரென்பது போரில் அமைதியுடைய வீரரை . மெய்ம் 
மறை - மெய்புகுகருவி ; மெய்ம்மறையென்றது , அச்சர்ன்றோர்க்கு மெய்புகு 
கருவிபோலப் போரிற்புக்கால் வலியாய் முன்னிற்றலின் . 

இச்சிறப்பு நோக்கி இதற்கு , சான்றேர் மெய்ம்மறை என்று பெய 
ராயிற்று . 
வானுறைமகளிர் 

நலன் 
மகளிர் அழகிற்கு அவளையொப்பேன்யானே யானேயென்று தங்களில் மாறு 
கொள்ளுமென்றவாறு . 

கரு . ஒடுங்கீரோதி - சுருள் . 

( க ) நிலமுதற் பூதமான்கும்போலப் பெருமை ( 2 ) அளத்தலரியை ; 
( ங ) நாண்மீன் முதல் ( ச ) ஐந்தையும் விளக்கத்தால் ஒப்பை ; ( எ ) கைவண் 
மையால் அக்குரனென்பவனை யொப்பை ; அன்றி ( க ) முன்ப , நின்வலியிருக் 
கும்படி சொல்லிற் ( 20 ) கூற்றுவெகுண்டுவரினும் அதனையும் மாற்றும் வலி 
யையுடையை ; ஆதலாற் ( கஉ ) சான்றோர் மெய்ம்மறை , ( கரு ) கொடுங்குழை 
கணவ, ( கஎ ) படையேருழவ , பாடினிவேந்தே, ( 20 ) நின்குடி முன்முதல் 
வர்போலநின்று (உக ) நல்லிசையைநிலைப்பித்து (உஉ ) இவ்வுலகத்தோடு 
கூடக் கெடாதொழிவாயாகவென வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் பலகுணங்களையும் ஆற்றலையும் ஒருங்கு 
கூறி வாழ்த்தியவாறாயிற்று . 

( உ ) அளப்பரியையே எனச்சொற்சீரடிவந்தமையாற் சொற்சீர்வண் 
ணழமாயிற்று ; ஈண்டுச் சொற்சீரென்றது , அளவடியிற்குறைந்தும் வஞ்சி 
யோசையன்றி அகவலோசையாயும் வரும் அடியினை . 


க . 


கா 


பதிற்றுப் பத்து , 
( பி - ம் . ) க 0 . வரினும்பாற்றும் . 

வண்டுபடுதுப்பின் , 
கஉ . சான்றோர்மே மறை. 
( கரு . ) யாண்டு தலைப்பெயர வேண்டு புலத்திறுத்து 

முனையெரி பாப்பிய துன்னருஞ் சீற்றமொடு 
மழைதவழ்பு தலைஇய மதின்மர முருக்கி 
நிரைகளி றொழுகிய நிரைய வெள்ளம் 
ரு பரந்தாடு கழங்கழி மன்மருங் கறுப்பக் 
கொடிவிடு குரூஉப்புகை பிசிரக் கால்பொர 
வழல்கவர் மருங்கி னுருவறக் கெடுத்துத் 
தொல்கவி னழிந்த கண்ணகன் வைப்பின் 

வெண்பூ வேளையொடு பைஞ்சுரை கலித்துப் 
க 0 பீரிவர்பு பரந்த நீரறு நிறைமுதற் 

சிவந்த காந்தண் முதல்சிதை மூதிற் 
புலவுவில் லுழவிற் புல்லாள் வழங்கும் 
புல்லிலை வைப்பிற் புலஞ்சிதை யரம்பி 

னறியா மையான் மறந்துதுப் பெதிர்ந்தநின் 
கரு பகைவர் நாடுங் கண்டுவந் திசினே 

கடலவுங் கல்லவும் யாற்றவும் பிறவும் 
வளம்பல நிகழ்தரு நனந்தலை நன்னாட்டு 
விழவறு பறியா முழவிமிழ் மூதூர்க் 

கொடி நிழற் பட்ட பொன்னுடை நியமத்துச் 
உ O சீர்பெறு கலிமகிழியம்பு முரசின் 

வயவர் வேந்தே பரிசிலர் வெறுக்கை 
தாரணிந் தெழிலிய தொடி சிதை மருப்பிற் 
போர்வல் யானைச் சேர லாத 
நீவா ழியரிவ் வுலகத் தோர்க்கென 
ரு வுண்டுரை மாறிய மழலை நாவின் 

மென்சொற் கலப்பையர் திருந்து தொடை வாழ்த்த 
வெய்துற வறியாது நந்திய வாழ்க்கைச் 
செய்தன் மேவ லமர்ந்த சுற்றமோ 

டொன்று மொழிந் தடங்கிய கொள்கை யென்றும் 
கூ 0 பதிபிழைப் பறியாது துய்த்த லெய்தி 


ாை 


) 


மோக 

இரண்டாம் பத்து . 
நிரைய மொரீஇய வேட்கைப் புரையோர் 
னீபுறந் தருதலி னோயிகந் தொரீஇய 
யாணர்நன் னாடுங் கண்டுமதி மருண்டனென் 
தீத்துக்கை தண்டாக் கைகடுந் துப்பிற் 
புரைவயிற் புரைவயிற் பெரிய நல்கி 
யேம மாகிய சீர்கெழு விழவி 

னெடியோ னன்ன நல்லிசை 
ச 0 யொடியா மைந்தரின் பண்புபல நயந்தே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழுதவண்ணம் , 
தூக்கு - செந்தூக்கு . 

பெயர் - ( ச ) நிரைய வெள்ளம் . 
( உ ) நீசீற்றமொடு ( எ ) அழல்கவர்மருங்கின் உருவ றக்கெடுத்தென 


முடிக்க . 


நிரைய வெள்ளமென்றது பகைவர்க்கு நிரயபாலரைப்போலும் 
படைவெள்ள மென்றவாறு ; நிரையமென்றது நிரையத்துவாழ்வாரை . 
இச்சிறப்பானே இதற்கு நிரையவெள்ளம் என்றுபெயராயிற்று , 

மன்மருங்கறுப்பவென்றது மன்மருங்கறுப்பவேண்டியென்ற 


வாறு 


கங 


எ . கெடுத்தென்பதனைக் கெடுக்கவெனத்திரிக்க . 

( அ ) தொல்கவினழிந்த கண்ணகன்வைப்பினையும் ( க 2 ) புல்லாள் 
வழங்கும் ( கங ) புல்லிலைவைப்பினையுமுடைய புலஞ்சிதை ( கரு ) நாடென 
முடிக்க . 
அ . தொல்கவினழிந்தவைப்பென் றது சூடுண்டு அழிந்த ஊர்களை , 

புல்லிலைவைப்பென்றது குடி போய்ப் பாழ்த்தவூர்களை 
சுரைகலிக்கவெனத் திரிக்க , 

நிதைமுதற்காந்தளெனக்கூட்டுக . 
மூதில்லையுடைய புல்லிலைவைப்பெனக்கூட்டுக . 

புல்லிலைவைப்பென்றது புல்லிய இலைகளாலே வேயப் 
பட்ட ஊரென்றவாறு ; இதனை , நூலாக்கலிங்கம் ( பதிற்றுப்பத்து , க 2 ) 
என் றதுபோலக்கொள்க . 

கஉ . புல்லாவென்றது புல்லியதொழிலையுடைய ஆறலைகள் வரை. 


கூ 


கக . 


பதிற்றுப் பத்து . 


க . 


( க x ) அரம்பிற் (கரு ) பகைவரென முடிக்க , 

அரம்பென்பது குறும்பு ,, 

உக . சீர்பெறு கலிமகிழியம்பும் முரசின் வயவரென்றது வெற் 
றிப்புகழ்பெற்ற மிக்க மகிழ்ச்சியானே ஒலிக்கின்ற முரசினையுடையவீர 


20 


ரென்றவாறு . 


5 . 


ககூ - 20. நியமத் தியம்புமென முடிக்க, 

வாழியரிவ்வுலகத்தோர்க்கெனத் திருந்து தொடை 
வாழ்த்தவென முடித்து , இவ்வுலகத்தோராக்கத்தின் பொருட்டு நீ வாழ்வா 
யாகவெனச்சொல்லித் திருந்திய நரப்புத்தொடையினையுடைய யாழொடு 
வாழ்த்தவெனவுரைக்க . 

தொடையொடென விரியும் ஒடு வேறுவினையொடு . 

உரு மழலைநர்வினையும் மென்சொல்லினையுமுடைய கலப்பை 
யரெனக்கொள்க . 

( உ.எ ) வெய்து றவறியாது நந்தியவாழ்க்கையினையும் (உக ) ஒன்று 
மொழிந்து அடங்கிய கொள்கையினை யும் ( கூக ) நிரையமொரீஇய வேட்கை 
யினையுமுடைய புரையோர் ( உ.அ ) செய்தன மேவலமர்ந்த சுற்றத்தொடு 
( ங O ) பதிபிழைப்பறியாது துய்த்தலெய்தி ( ஙஉ ) மேயினருறையும் ( ஙசு ) 
நாடென மாறிக்கூட்டியுரைக்க . 

உஅ . செய்தனமேவலமர்ந்த சுற்றமென்றது சுற்றத்தலைவர் செய்த 
காரியங்களைப் பின்சிதையாது தாம் அவற்றை மேவுதலையுடைய அத்தலைவ 
ரொடு மனம் பொருந்தின் சுற்றமென்றவாறு . 

செய்தனவென்பது கடைக்குறைந்தது . 
( ஙசு ) ஈத்துக்கை தண்டா ( ச O ) மைந்தவென முடிக்க . 

புரைவயிற் புரைவயிற் பெரியகல்கியென்றது உயர்ந்ததேவாலய 
முள்ளவிடங்களிலே உயர்ந்த ஆபரணமுள்ளிட்டவற்றைக் கொடுத்தென்ற 


கன 


வாறு , 


(( கரு) நின்பகைவர் நாடும் கண் வெந்தேன் ; அதுவேயன்றி ( உக ) 
வேந்தே , வெறுக்கை , (உங ) சேரலாத , (ஙங ) நீ புறந்தருதலின் , நோயிகந் 
தொரீஇய நின் ( ஙச ) நாடும் கண்டு மதிமருண்டேன் ; இவை இரண்டும் 
காணவேண்டின காரணம் யாதெனின் , ( ச O ) மைந் 

யாதெனின் , (ச ) மைந்த , நின்பண்பு பலவற் 
றையும் காண நயந்தென வினை முடிவுசெய்க . 

இதனாற்சொல்லியது, அவன் வென்றிச்சிறப்பும் தன் நாடுகாத்தற்சிறப் 
பும் உடன்கூறியவாறாயிற்று . 

( பி - ம் . ) ரு . கழங்குவழி . அ . கவினிழந்த , க 0 . பீர்வாய் பரந்த . ( ரு ) 


கங் 


LIT 


5 
கடா அம் வார்ந்ரி மருப்பிற் 

இரண்டாம் பத்து . 
( கசா ) கோடுறழ்ந் தெடுத்த கொடுங்க ணிஞ்சி 

நாடுகண் டன்ன கணைதுஞ்சு விலங்கற் 
பூணா வையவி தூக்கிய மதில 
ரு நல்லெழி னெடும்புதவு முருக்கிக் கொல்லு 
மரங்கொன் மழகளிறு முழங்கும் பாசறை 

நீடினை யாகலிற் காண்குவந் திசினே 
க 0 யாறிய கற்பி னடங்கிய சாய 

லூடினு மினிய கூறு மின்னகை 
யமிர்துபொதி துவர்வா யமர்த்த நோக்கிற் 
சுடர் நுத லசைநடை யுள்ளலு முரியள் 

பாய லுய்யுமோ தோன்ற றாவின்று 
கரு திருமணி பொருத திகழ்விடு பசும்பொன் 

வயங்குகதிர் வயிரமோ றெழ்ந்துபூண் சுடர்வா 
வெழுமுடி கெழீஇய திருஞெம ரகலத்துப் 
புரையோ ருண்கட் டுயிலின் பாயல் 

பாலுங் கொளாலும் வல்லோய்கின் 
உ 0 சாயன் மார்பு நனியலைத் தன்றே . 


(இதுவுமது . 

பெயர் . ( கஅ ) துயிலின் பாயல் . 

கோடு றழ்ந்து எடுத்த கொடுங்கணிஞ்சியென்றது மலையுள்ள 
விடங்களிலே அம்மலை தானே மதிலாகவும் மலையில்லாத இடங்களில் மதிலே 
அரணாகவும் இவ்வாறு மலையொடுமாறாடவெடுத்த வளைந்த இடத்தையுடைய 
புறமதிலென் றவாறு . 

உறழவெனத் திரிக்க . கோடுபுரந்தெடுத்த என்பது பாடமாயின் மதி 
லில்லாத இடங்களை மலை காவலாய்ப்புரக்கவெடுத்தவென்க 

நாடுகண் டன்ன கணை துஞ்சு விலங்கலென்றது நெடுநாட்பட 
அடைமதிற்பட்ட காலத்தே விளைத்துக்கோடற்குவயலும் குளமும் உளவாகச் 
சமைத்துவைத்தமையாற் கண்டார்க்கு நாடு கண்டாற்போன்ற அப்புக்கட் 
டுக்கள் தங்கும் மலைபோன்ற இடைமதிலென் றவாறு . 


பதிற்றுப் பத்து 
விலங்கல் போறலின் , விலங்கலெனப்பட்டது . நாகெண்டாலொப்பது 
அம்ம திலையடைந்த விடமென்னின் , அவ்விடவணுமைபற்றி அதன் உவயை 
யை அம்மதில்மேலதாகக் கூறிற்றெனக்கொள்க . 

துஞ்சுமரமென் றது மதில்வாயிலிற்றூங்கும் கணையமரங்களை ; 
இனிக் கழுக்கோலாக நாட்டிய மரமென்பாருமுளர். 

ச . ஐயவியென்றது கதவிற்குக் காவலாகப் புறவாயிலே தூக்கப்படும் 
துலாமரத்தை ; அப்புக்கட்டென்பாருமுளர் . ஈண்டு மதிலென்றது உண் 
மதிலை . 

( க ) கொடுங்கணிஞ்சியையும் ( உ ) விலங்கலையுமுடைய ( ச ) மதிலெனக் 
கூட்டுக , 

இனி இடையில் விலங்கலென் றதனை மாற்றார் படையை விலங்குதலை 
யுடையவென்றாக்கி , முன்னின் ந கொடுங்கணிஞ்சியென் றதொன்றுமே மதில 
தாக ஐயவி தூக்கிய மதிலென் றதனை ஆகுபெயரான் ஊர்க்குப் பெயராக்கி 
நாடுகண்டன்ன ஊரென மாறியுரைப்பாருமுளர் . 

க . உள்ளலுமுரியளென் றது யான் குறித்த நாளளவும் ஆற்றியிருக்க 
வென்ற நின்னேவல்பூண்டு நின்னை உள்ளா திருத்தலேயன்றி நீ குறித்த 
நாளுக்கு மேலே நீட்டித்தாயாகலின் , நின்னை நினைத்து வருந்துதலுமுரிய 
ளென் றவாறு , 

கச - ரு . தாவின்று திருமணிபொருத திகழ்விடுபசும்பொனென் 
றது வலியில்லையானபடியாலே அழகிய மணிகளொடு பொருத ஒளிவிடு 
கின்ற பசும்பொனென் றவாறு . 

ஈண்டுத் தாவென்ற துவலி , பொன்னுக்கு வலியாவது உானுடைமை . 
இன்றென்பதனை இன்றாகவெனத்திரித்து இன்றாகையாலெனக்கொள்க . 
என்றது , ஒளியையுடைய மணிகளொடு பொரவற்றாம்படி ஓட்டற்ற ஒளி 
யையுடைய பசும்பொனென் றவாறு 

பூண் பசும்பொன் வயிரமொடு உறழ்ந்து சுடாவரவெனக் 
கூட்டி , பூணானபசும்பொன் தன்னிடையழுத்தின் வயிரங்களொடு மாறு 
பட்டு விளங்கவெனவுரைக்க 

கஅ , புரையோரென் றபன்மையாற் கா தன்மகளிர் பலரென க 
கொள்க . 

அக்லப் பாயலென இருபெயரொட்டாக்கி , அத்தை அல் 
வழிச்சாரியையென்க . துயிலினியபாயலெனவுரைக்க 

அகலத்தை மகளிர்க்குப் பாயலெனச் சிறப்பித்தமையான் , இதற்கு 
துயிலின் பாயல் என்று பெயராயிற்று . 
கசு . பாலுங்கொளாலும் 

வல்லோயென்றது அவ்வகலப்பாயலை 
வேற்றுப்புலத்து வினையில்வழி நின்மகளிர்க்கு நுகரக்கொடுத்தற்கு நின்னி 


வ 


( , ; 

மிக அவளை 
கடுங்கால் கொட்கு நன்பெரும் பரப்பின் 

இரண்டாம் பத்து , 
டத்தினின்றும் பகுத்தலையும் வினையுள்வழி அம்மகளிர் பால்நின்றும் வாங்கிக் 
கோடலையும் வல்லோயென் றவாறு . 

( அ ) பாசறைக்கண் நீ ( கூ ) நீடினையாகலின் நின்னைக் காணவந்தேன் ; 
நின் தேவியாகிய ( க x ) அசைநடை நின்னை நினைத்தலுமுரியள் ; ஆனபின்பு 

, 
( கஎ - அ ) அகலப்பாயல் ( க்க ) பாலும் கொளாலும் வல்லோய் ; 

நீ அவள் பாற் கடிதெழுக 
வென வினை முடிவு செய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்பும் குலமகளோடு 
நிகழ்ந்த இன்பச்சிறப்பும் உடன் கூறியவாறாயிற்று . 

( சு ) 
( பி- ம் ) ரு- சு . கொல்லுமேனம் . 
( கஎ ) புரைவது நினைப்பிற் புரைவதோ வின்றே 

பெரிய தப்புந ராயினும் பகைவர் 
பணிந்து திறை பகரக் கொள்ளுறை யாதலிற் 

றுளங்குபிசி ருடைய மாக்கட னீக்கிக் 
ரு கடம்பறுத் தியற்றிய வலம்படு வியன்பணை 
யாடுநர் பெயர்ந்துவந் தரும்பலி தூஉய்க் 
கடிப்புக் கண்ணுறூஉந் தொடித்தோ ளியவ 
ராணங் காணாது மாதிரந் துழைஇய 

நனந்தலைப் பைஞ்ஞிலம் வருகவிந் நிழலென 
க ) ஞாயிறு புகன்ற தீதுதீர் சிறப்பி 

னமிழ்துதிகழ் கருவிய கணமழை தலைஇக் 


விசும்பு தோய் வெண்குடை நுவலும் 
பசும்பூண் மார்ப பாடினி வேந்தே . 


இதுவுமது . 

பெயர் - ( ரு ) வலம்படு வியன்பணை . 
ரு . வலம்படுவியன் பணையென்றது போர்செய்து வருந்தாமற் பகை 
வர் வெருவியோடமுழங்கி அரசனுக்கு வென்றி தன்பாலேப்படநின் றமுரச 


யென்றவாறு . 


இச்சிறப்பான் இதற்கு வலம்படுவீயன்பணை என்று பெயராயிற்று . 
கா . ஆடுநரென்றது வினையெச்சமுற்றுவினைத்திரி சொல் . 
கக . அமிழ்து திகழ்மழையென முடிக்க 
அமிழ்தென்றது நீர் , தலை இயென்பதனைத் தலையவெனத் திரிக்க . 


ககா 


பதிற்றுப் பத்து . 


வெண்குடை நுவலுமென்றது 

வெண்குடையின் அருட்சிறப் 
பைச் சொல்லுமென் றவாறு . 

க . - ச . நுவலுமார்பவென முடிக்க . 
இஃது ஏதுப்பெயர் . 

( ரு ) வியன்பணையைக் ( எ ) கடிப்பைக்கண்ணு றுமியவர் , ( அ ) அரணங் 
காணாது மாதிரந் துழைஇய (க ) பைஞ்ஞிலம் இங்கிழற்கண்ணே வருக 
எனச்சொல்லி ( கங ) வெண் குடையின் -அருட்சிறப்பைச் சொல்லுதற்குக் 
காரண மாய்நின் ற ( கச ) பசும்பூண் மார்ப , பாடினிவேந்தே , நினக்குப் ( க ) 
புரைவது நினைப்பிற் ( உ ) பகைவர் பெரிய தப்புநராயினும் ( ங ) பணிந்து 
திறைபகரக் கொள்ளுநையாகலின் , ( க ) புரைவதோவின்றென மாறிக்கூட்டி 
வினை முடிவு செய்க 

. 
இதனாற் சொல்லியது , பொறையுடைமையொடு படுத்து அவன் வென்றிச் 
சிறப்புக் கூறியவாறாயிற்று , 
( பி - ம் . ) க . புரைவதோவன்றே . க . பஞ்ஞிலம் , 

( எ ) 
(க.வு.) உண்மின் கள்ளே யடுமின் சோறே 

யெறிக திற்றி யேற்றுமின் புழுக்கே 
வருநர்க்கு வரையாது பொலங்கலந் தெளிர்ப்பு 

விருள்வண ரொலிவரும் புரியவி ழைம்பா 
ரு லேந்துகோட் டல்குன் முகிழ்நகை மடவரற் 
கூந்தல் விறலியர் வழங்குக வடுப்பே 
பெற்ற துதவுமின் றப்பின்று பின்னு 
மன்னுயி ரழிய யாண்டுபல துளக்கி 

மண்ணுடை ஞாலம் புரவெதிர் கொண்ட 
க 0 தண்ணிய லெழிலி தலையாது மாறி 
மாரி பொய்க்குவ தாயினுஞ் 

. 
சோலாதன் பொய்யல னசையே 

துறை - இயன் மொழி வாழ்த்து . 
வண்ணம் - ஒழுகுவண்ணம் . 
தூக்கு - செந்தூக்கு . 
பெயர் - ( கா ) கூந்தல் விறலியர் . 

திற்றி -- இறைச்சி 
( ங ) , வருநர்க்கு வரையாது (சு ) வழங்குக அடுப்பென முடிக்க; 
வரையாம்லெனத் திரித்து வரையாதொழியும்படியெனக்கொள்க 


கஎ 


வரு 


கொடுத்தாலும் 
க 0 தவவினை மேவலை யாகலி 
கனவினு ளுலையும் பெருஞ்சால் பொடுங்கிய 

இரண்டாம் பத்து . 
( ங ) பொலங்கலந்தெளிர்ப்ப வென்பதனையும் ( சு ) வழங்குகவென் 
பதனோடு முடிக்க . 

சு . கூந்தல் விறலியர் வழங்குகவடுப்பென் றது வந்தார்க்குச் சோறு 
கடிதின்உதவுதற்பொருட்டு அடுப்புத்தொழிற்குரியரல்லாத வரிசைமகளி 
ரும் அடுப்புத்தொழிலிலே வழங்குகவென் றவாறு . 

இச்சிறப்பானே இதற்கு , கூந்தல் விறலியர் என்று பெயராயிற்று . 

( ச ) ஐம்பாற் ( சு ) கூந்தலென் மாறிக்கூட்டுக ; இனிமாறாது கூந் 
தல் விறலியரென் றதை ஒருபெயராகவுரைப்பினு மமையும் . 

TO 

நீயிர் ( க ) கள்ளினையுண்மின் ; அதுவேயன்றி உண்டற்குச் சோற் 
றையடுமின் ; அதுவேயன்றித் ( உ ) தின் றற்குத் திற்றியையறுமின் ; அதுவே 
யன்றித் தின்றற்குப் புழுக்கப்படுமவற்றை அடுப்பிலேயேற்றுமின் ; ( ங ) 
நர்க்குவரையாதே கடிதின் உதவுதற்பொருட்டுக் ( சு ) கூந்தல் விறலியர் அடுப் 
பிலேவழங்குக ; இன்னும் வருநர்க்குச் சோறிடு தலேயன்றி அவன்பால் நாம் 
பின்னுக்குக் காரியத்திற்றப்பில்லை ; அதற்குயாது காரணமெனின் , ( அ ) மன் 
னுயிரழிய ( கக ) | மாரிபொய்த்தாலும் ( கஉ ) சேரலா தன் நசை பொய் 
யலன் ; அதுகாரணமென வினை முடிவுசெய்க , 

இதனாற்சொல்லியது, அவன் கொடைச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) எ . பெற்றவு தவுமின் . கஉ . பொய்யிலனசையே , 
அ . மன்னுயிரொழிய .. 

( அ ) 
ககூ .) கொள்ளை வல்சிக் கவர்காற் கூளியர் 

கல்லுடை நெடுநெறி போழ்ந்துசுர னறுப்ப 
வொண்பொறிக் கழற்கான் மாறா வயவர் 

திண்பிணி யெஃகம் புலியுறை கழிப்பச் 
ரு செங்கள விருப்பொடு கூல முற்றிய 
வுருவச் செந்தினை குருதியொடு தூஉய் 
மண்ணுறு முரசங் கண்பெயர்த் தியவர் 
கடிப்புடை வலத்தர் தொடித்தோ ளோச்ச 
வம்புகளை வறியாச் சுற்றமோ டம்பு தெரிந் 
னெல்லு நனியிருந் தெல்லிப் பெற்ற 
வரிதுபெறு பாயற் சிறுமகி ழானுங் 
நாணுமலி யாக்கை வாணுத லரிவைக் 


யாம் மலர்ந்து 

5 வருந்தியிருந்தென் றவாறு . 
கஅ 

பதிற்றுப் பத்து , 
கரு கியார்கொ லளியை 

யினந்தோ டகல வூருட னெழுந்து 
நிலங்கண் வாட நாஞ்சில் கடிந்து நீ - 
வாழ்த லீயா வளனறு பைதிர 
மன்ன வாயின பழனந் தோறு 
நெல்லின் செறுவி னெய்தல் பூப்ப 
வரிநர் கொய்வாண் மடங்க வறைநர் 
தீம்பிழி யெந்திரம் பத்தல் வருந்த 

வின்றோ வன்றோ தொன்றோர் காலை 
உரு நல்லம னளிய தாமெனச் சொல்லிக் 

காணுநர் கைபுடைத் திரங்க 
மாணா மாட்சிய மாண்டன பலவே , 

துறை - பரிசிற்றுறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் . ஒழுகுவண்ணழம் சொற்சீர்வண்ணழம் . 
தூக்கு - செந்தூகீது . 
பெயர் - ( கஅ ) வளனறுபைதிரம் . 

கவர்கால் - செலவை விரும்பின கால் . 
உ . சுரன் - வழியிலருமை .. 

எஃகம்புலியுறைகழிப்பவென்றது எஃகினைப் புலியுறைகழித்துக் 
கடைவன கடைந்தும் அல்லன வாய்கீறியும் போர்க்குரிய வாம்படி பண்ண 
வென் றவாறு . 

ரு . கூலமுற்றியவென் றது பண்டமர்கமுற்றியவென்றவாறு ; இனிப் 
பலிக்குரிய மற்றைப்பண்டங்கள் குறைவறக்கூடினவென்பாருமுளர் . 

வம்பு - கைச்சாடு , 
( உ ) சுரன்றுப்பப் ( ச ) புலியுறைகழிப்பத் ( அ ) தோளோச்ச ( க ) ) 
அவ்வினை மேவலையென முடிக்க . 
கக . எல்லுநனியிருந்தென்றது பகற்பொழுதின்கண்ணே ஒரு 

தி 
( க்க ) பெற்ற ( கஉ ) மகிழென் முடிக்க . 
அரிதுபெறுதலைப் பாயன் மேலேற்றுக . ஈண்டுப் , பாயல் - உ 

உறக்கம் . 
( கசு ) ஊருடனெழுந்து இனந்தோடகலவெனவும் ( கஎ ) நாஞ்சில் 
கடிந்து நிலங்கண் வாடவெனவுங்கூட்டுக. 


இரண்டாம் பத்து 


ஊரெழுந்தென்னு முதல்வினையை வழுவமைதியால் இனந்தோடகல 
வென்னும் அதன் சினைவினையொடுமுடி 

டக்க 
( கசு ) தோடகலக் ( கஎ ) கண்வாட ( கசு ) அன்னவாயினவென 
முடிக்க . 
ஈண்டு ஆயினவென்பது தொழிற்பெயர். 

அ . நீ வாழ்தலீயாவென்றது நீ பண்டு போலே குடியேறுக 
வென்று வாழ்வுகொடாதவென்றவாறு . 

வாழ்தலீயர் என்ற அடைச்சிறப்பான் , இதற்கு வளனறுபைதிரம் 
என்று பெயராயிற்று . 

உ 0 . தாமரைமலரவெனத் திரிக்க . 
22. , கொய்வாள் மடங்கவென்றது நெற்றாளின் 

பருமையாலே 
கொய்யும் அரிவாட்கள் தங்கள் வாய்மடியவென்றவாறு . 

உங , எந்திரமென்றது ஆலையை . 

எந்திரமென்னு முதலெழுவாயை வழுவமை தியாற் பத்தல்வருந்த 
வென்னும் அதன் சினைவினை யோடு முடிக்க , பத்தல் வருந்தலாவது , பல 
காலும் சாறோடி நனைந்து சாதல் , 

( 20 ) தாமரைமலர் ( உக ) நெய்தல் பூப்ப ( உ.உ ) வாள் மடங்கப் 
(உங ) பத்தல் வருந்த ( உரு ) நல்லவென் முடிக்க 

உஎ . மாணாமாட்சிய மாண்டனவொன்றது மாட்சிமைப்படத் திருத் 
தினும் மாட்சிமைப்படாத அழகையுடையவாய்ப் பின்னைத் திருந்தாதவளவே 
யன்றி உரு மாய்ந்தனவென் றவாறு , 
மாணாதவற்றைமாட்சியவென்றது , பண்டு 

பண்டு அழகியவூரும் 
மாய்த் தோன்றிக் கிடந்த பண்புபற்றி யெனக்கொள்க . 

மாட்சிய வென்பது வினையெச்சமுற்று . 

இனி மாணாமாட்சிய வென்பதற்கு , மாணாமைக்குக் காரணமாகிய 
பெருக்கு முதலாயவற்றின் மாட்சியவென்பாருமுளர் . 

( உஎ) பலவாகிய ( கஎ ) நீ ( கஅ ) வாழ்தலீயாவள்னறுபைதிரம் ( கசு ) 
ஊருடனெழுந்து இனம் தோடு அகல் ( கஎ ) நாஞ்சில்கடிந்து நிலங்கண் 
வாட ( க்க ) அன்னவாயினவை பழனந்தோறும் தாமரை ஆம்பலொடு 
மலர் நெல்லின் செறுவில் நெய்தல் பூப்ப அரிகர் கொய்வாள் மட 

பங்க 

அறைக் 
ரெந்திரம் பத்தல்வருந்தத் தொன்றோர் காலை நல்லமன் அளியதாமெனச் 
சொல்லிக் காணுநர் கைபுடைத்திரங்க மாணாமாட்சிய மாண்டனவெனக் 
கூட்டுக . 

(கஅ ) பைதிரமென்னும் எழுவாய்க்கு ( உஎ ) மாண்டனவென்பது 
பயனிலை, அன்னவாயின வென்னும் பெயரும் இடையே ஒரு 

பெயரும் இடையே ஒரு பயனெனப் 
படும் . 


பதிற்றுப் பத்து . 


பாணன் 


( ககூ ) அன்னவாயின் ( உ.எ ) மாணாமாட்சிய மாண்டனவென்றது 
(கஅ ) பைதிரங்கள் ஊருடனெழுதன் முதலாய வறுமையையுடையனவாய் 
நின்றன ; பின் அவ்வளவினவன்றித் திருத்தவும் திருந்தாநிலைமையவாய் நின் 
றன ; ஊ 

பின் அவ்வளவுமன்றி ஊரும்வயலும் தெரியாதபடி உருவமாய்ந்தன 
வென்றவாறு . 

( க 0 ) நீ அவ்வினை மேவலையாயிருந்தாய் ; நீ வினையை மேவுகின்ற 
படியால் , ( கா ) கனவினுளுறையும் ( கச ) நின்னரிவைக்கு ( கரு ) நீ யார் 
கொல் ; நீ அவள்பால் வாராமைக்குக் காரணம் யாது ? நீ அழிக்க என் றுஎழு 
ந்த நாடுகள் அழிந்து அற்றால் வருவல் எனின் , ஆம் ; அழிக்க அழிந்து நீ பின் 
( கஅ ) வாழ்தலீயாத பை திரம் (உசு ) காணுநர் கைபுடைத்திரங்க ( உ.எ ) 
மாணாமாட்சியவாய் மாண்டன ; அதனால் , அதுகுறையன்று ; நின் அன்பின் 
மையே குறை ; இனி நீ அவள் பாற் கடிது எழுகென வினை முடிவுசெய்க. 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்பும் குலமகளோடு நிகழ் 
ந்த இன்பச்சிறப்பும் உடன் கூறியவாறாயிற்று . 

பாசறைக்கண் வந்து தேவி ஆற்றாமை கூறி இனி அவள் 
பாற் போகவேண்டுமென்று இரந்தமையாற் பரிசிற்றுறையாயிற்று , 

( க0 ) அவ்வினை மேவலை யாகலின் எனவும் , (கரு ) யார்கொல 
ளியை , எனவும் சொற்சீர் வந்தமையாற் சொற்சீர் வண்ணமு மாயிற்று , 

ம் . ) ச . கழிப்பி . கஉ . சிறுமதிமானும் , உ ங . பத்தர்வருந்த . ( க ) 
( 20. ) நுங்கோ யாரென வினவி னெங்கோ 

விருமுந்நீர்த் துருத்தியுண் 
முரணியோர்த் தலைச்சென்று 
கடம்புமுத றடிந்த கடுஞ்சின முன்பி 
ரு னெடுஞ்சேரலாதன் வாழ்கவவன் கண்ணி 

வாய்ப்பறி யலனே வெயிற்றுக ளனைத்து 
மாற்றோர் தேஎத்து மாறிய வினையே 
கண்ணி னுவந்து நெஞ்சவிழ் பறியா 
நண்ணார் தேஎத்தும் பொய்ப்பறி யலனே 
க 0 கனவினு, மொன்னார் தேய வோங்கி நடந்து 

படியோர்த் தேய்த்து வடிமணி யிரட்டுங் 
கடாஅ யானைக் கணநிரை யலற 
வியலிரும் பரப்பின் மாநிலங் கடந்து 
புலவ பேத்த வோங்குபுகழ் நிறீஇ 


( பி - 


இரண்டாம் பத்து . 


- 


கரு விரியுளை மாவுங் களிறும் தேரும் 

வயிரியர் கண்ணுளர்க் கோம்பாது வீசிக் 
கடிமிளைக் குண்டுகிடங்கி 
னெடுமதி னிலைஞாயி 

லம்புடை யாரெயி லுள்ளழித் துண்ட 
20 வடாஅ வடுபுகை யட்டுமலர் மார்ப 

னெமர்க்கும் பிறர்க்கும் யாவ ராயினும் 
பரிசின் மாக்கள் வல்லா ராயினும் 
கொடைக்கட னமர்ந்த கோடா நெஞ்சினன் 

மன்னுயி ரழிய யாண்பெல மாறித் 
உரு தண்ணிய லெழிலி தலையா தாயினும் 

வயிறுபசி கூர வீயலன் 
வயிறுமா சிலீயாவ னீன்ற தாயே 

துறை - இயன்மொழி வாழ்த்து . 
வண்ணம் - ஒழுகுவண்ணமும் சொற்சீர்வண்ணழம் . 
தூக்கு - செந்தூக்கும் வஞ்சித் தூக்கும் . 
பெயர் - ( 20 ) அட்டுமலர்மார்பன் . 

முரனியோரையெனவிரியும் இரண்டாவதனைத் தலைச்சென் 
றென்பதற்கு இடத்திலேசென்றென்பது பொருளாக்காது 
சென்றென்பது பொருளாக்கி அதற்குப் போந் தெபொருள் முடிவுசெயலாக்கி 
அதனொடு முடிக்க . 

மேலே ( 2. 15. ) கொடைக்கடன் மர்ந்த கோடா நெஞ்சினனென்று 
கொடைகூறுகின்றான் , ஈாண்டு ( 5 ) ஓம்பாது வீசி யென்று கொடை 
றிய 

யதற்குக் காத்தற்குச் சென்றவிடைக் கொண்டவற்றைக் களம்பாடச் 
சென்றார்க்குக் கொடுக்குங்கொடையென் வரைக்க . 
அடா அடுபுகை 

உர்சுடுபுகை . அட்டுமலர்மார்பனென் 

- 
நது பகைவரைக்கொன்று அச்செருக்காகோ அகன் றமர்ர்பெனென்றவாறு 

இச்சிறப்பானே இதற்கு அட்டுமலர்மார்பன் என்று பெயராயிற்று . 

2.க. எமர்க்கும் பிறர்க்குமென நின் றவற்றைக் கொடைக்கடன் 
மர்ந்த வென்பதனொடு முடித்து , எமர்க்கென்றது தன் பாணராகிய வெமர்க் 
கென்றும் பிறர்க்கென்றது தன் பாணரல்லாத பிறர்க்கென்று முரைக்க . 

பரிசின்மாக்கள் யாவராயினும் வல்லா ராயினுமெனக் 
கூட்டிப் பரிசின் மாக்களென்றதற்கு முன்சொன்ன எமர்க்கும் பிறர்க்கு 
மெனப்பட்டாரையே யாக்கி யாவராயினுமென்றதற்குக் கண்டார் மதிக்கப் 


முடிவிலே 


வற்றை (25) செஞ்சினனென்ன முத்துக்கள் 


பற்றோர் தேஎத்து 
கோடாகெஞ்சினன் 
- 

பதிற்றுப் பத்து . 
படும் தோற்றமிலராயினுமெனவும் வல்லாராயினுமென்றதற்கு ஒருகல்வி 
மாட்டாராயினுமெனவு முரைக்க . 

யாவராயினு மென் தவும்மை இழிவுசிறப்பு ; வல்லாராயினுமென்ற 
வும்மை எதிர்மறை . 

( க 0 ) நடந்து ( க . ) கடந்து ( கச ) நிறீஇ ( கசு ) வீசியென நின்ற 
வற்றை ( உ ங ) நெஞ்சினனென்னு முற்றுவினைக்குறிப்பொடு முடிக்க .. 

உசு . வயிறுபசிகூரவீயலனென் மூன்றாவதும் கொடைகூறியதற்கு 
மழை பெய்யா விளைவில்காலைத் தன் பரிகரமாயுள்ளார்க்கு அவர்கள் பசித்து 
வருந்தாமல் வேண்டும்பொழுதுகளிலே வேண்டுவன் கொடுக்குமென்று 
ஒருகொடைநிலையாக வரைக்க , , 

( க ) நுங்கோ யாரென வினவின் எங்கோ , ( ரு ) சேரலாதன் , அவன் 
மாறியவினையே ( சு ) வெயிற்றுகளனைத்தும் வாய்த்தலறியான் ;( கூ ) பொய்த்த 
ல றியான்; ( 20 ) அட்டுமலர்மார்பன் , ( உ ) கொடைக்கடனமர்ந்த 

கோடையிடத்து ( உரு ) எழிலி தலையாதாயினும் ( உசு ) 
வயிறுபசிகூர வீயலன் ; ஆதலான் , ( உ எ ) அவனையீன்றதாய் வயிறுவிளங்கு 
வாளாகவென வினை முடிவுசெய்க . 

இதனாற்சொல்லியது, அவன் றன் செல்வப் பொலிவுகண்டு நீ யாரு 
டையபாணனென்று வினவியாற்கு 

யான் இன்னாருடையேனென்று 
சொல்லி முடிக்க , அவன் குணங்களின்ன கூறிப் பின்னவனை வாழ்த்தி முடித்த 
வாறாயிற்று . 

( உ ) இருமுந்நீர் எனவும் , ( ங ) முரணியோர் எனவும் , ( கா ) 
மிளை எனவும், ( க 4 ) நெடும் தில் எனவுமெழுந்த நான்கடியும் வஞ்சி 
யடியாகலான் , வஞ்சித் தூக்குமாயிற்று . 

க 0.-- கன்வினுமென்பது கூன் , 
( பி - ம் .) க0 . ஓங்கு நடந்து . ஒருங்கு நடந்து . உக. எமக்கும் . ( க 0 ) 

இதன்பதிகத்து , யவனர்ப்பிணித்தென்றது யவனரைப் போருள் 
அகப்படுத்தியென் றவாறு , 

நெய் தலைப்பெய்து கை பிற்கொளீஇ யென்பதற்கு , அக்காலத்துத் 
தோற்றாரை நெய்யைத் தலையிற்பெய்து கையைப் பிறகு பிணித்தென் 
றுரைக்க . 

அருவிலைநன்கலம் வயிரமொடுகொண்டென்றது அந்த யவனரைப் 
ன் தண்டமாக அருவிலைநன் கலமும் வயிரமுங்கொண்டென்றவாறு . 


. 


கடி . 


இரண்டாம் பத்து , 


(பதிகம். ) 
மன்னிய பெரும்புகழ் மறுவில் வாய்மொழி 
யின்னிசை முரசி னுதியஞ் சேரற்கு 
வெளியன் வேண்மா ணல்லினி யீன்றமக 
னமைவர லருவி யிமையம் விற்பொறித் 
திமிழ்க - ல் வேலித் தமிழகம் விளங்கத் 
தன்கோ னிறீ இத் தகைசால் சிறப்பொடு 
பேரிசை மரபி னாரியர் வணக்கி 
நயனில் வன்சொல் யவனர்ப் பிணித்து 
நெய்தலைப் பெய்து கைபிற் கொளீஇ 
யருவிலை நன்கலம் வயிரமொடு கொண்டு 
பெருவிறன் மூதூர்த் தந்துபிறர்க் குதவி 
யமையார்த் தேய்த்த வணங்குடை நோன்றா 

ளிமையவரம்ப னெடுஞ்சேரலாதனைக் குமட்டூர்க்கண்ணனார் 
பாடினார் பத்துப்பாட்டு , அவைதாம் . புண்ணுமிழ்குருதி , மறம் வீங் 
பல்புகழ் , பூத்தநெய்தல் , சான்றோர்மெய்ம்மறை , நிரைய வெள்ளம் , 
துயிலின் பாயல் , வலம்படு வியன்பணை , கூந்தல்விறலியர் , வளனறு 
பைதிரம் , அட்டுமலர்மார்பன் . இவை பாட்டின் பதிகம் . 

பாடிப்பெற்றபரிசில் : உம்பற்காட்டு ஐஞ்எ றார் பிரமதாயங்கொ 
டுத்து முப்பத்தெட்டியாண்டு தென்னாட்டுள் வருவதனிற் பாகங் கொடுத் 
தான் அக்கோ . 

இமயவரம்பனெடுஞ்சேரலாதன் ஐம்பத்தெட்டியாண்டு வீற்றிருந் 
தான் . 

இரண்டாம்பத்து முற்றிற்று . 


கட 


கல்லுயர் துடைக் 
கதிர்மணி பெறூஉ 

மூன்றாம் பத்து . 
( உக . ) சொற்பெயர் நாட்டங் கேள்வி நெஞ்சமென் 

றைந்துடன் போற்றி யவைதுணை யாக 
வெவ்வஞ் சூழாது விளங்கிய கொள்கைக் 
காலை யன்ன சீர்சால் வாய்மொழி 
ரு . யுருகெழு மரபிற் கடவுட் பேணியர் 
கொண்ட தீயின் சுடரெழு தோறும் 
விரும்பு மெய் பாந்த பெரும்பெய ராவுதி 
வருநர் வரையார் வார வேண்டி 

விருந்துகண் மாறா துணீஇய பாசவ 
க 0 ரூனத் தழித்த வானிணக் கொழுங்குறை 

குய்யிடு தோறு மானா தார்ப்பக் 
டலொலி கொண்டு செழுநகர் நடுவ 
ணடுமை யெழுந்த வடுநெய் யாவுதி 

யிரண்டுடன் கமழு நாற்றமொடு வானத்து 
கரு நிலைபெறு கடவுளும் விழைதகப் பேணி 

யார்வளம் பழுனிய வையந்தீர் சிறப்பின் 
மாரியங் கள்ளின் போர்வல் யானைப் 
போர்ப்புறு முரசங் கறங்க வார்ப்புச்சிறந்து 

நன்கலந் தரூஉ மண்படு மார்ப 
உ ) முல்லைக் கண்ணிப் பல்லான் கோவலர் 

புல்லுடை வியன்புலம் பல்லா பரப்பிக் 
மிதியற் செருப்பிற் பூழியர் கோவே 

குவியற் கண்ணி மழவர் மெய்ம்மறை 
உரு பல் பயந் தழீஇய பயங்கெழு நெடுங்கோட்டு 

நீரறன் மருங்கு வழிப்படாப் பாகுடிப் 
பார்வற் கொக்கின் பரிவேட் பஞ்சாச் 
சீருடைத் தேஎத்த முனைகெட விலங்கிய 
நேருயர் நெடுவரை யயிரைப் பொருக 





க . 


கா 


பொரு 


தூயநெஞ்சி 
* மாழியானென 

மூன்றாம் பத்து 
கூ . ) யாண்டு பிழைப் பறியாது பயமழை சாந்து 

நோயின் மாந்தர்க் கூழி யாக 
மண்ணா வாயின் மணங்கமழ் கொண்டு 
கார்மலர் கமழுந் தாழிருங் கூந்த 

லொரீஇயின் போல விரவுமலர் நின்று 
கூரு திருமுகத் தலமரும் பெருமதர் மழைக்க 

ணலங்கிய காந்த ளிலங்கு ரழுவத்து 
வேயுறழ் பணைத்தோ ளிவளோ 
டாயிர வெள்ளம் வாழிய பலவே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழுதவண்ணம் , 
தூக்கு - செந்தூக்கு . 
பெயர் - ( கங ) அடுநெய்யாவுதி . 

சொல் - சொல்லிலக்கணஞ் சொல்லு நூல் , பெயர் 
ளிலக்கணஞ்சொல்லு நூல் ; " பெற்ற பெரும்பெயர் பலர்கை யிரீ இய ” 
( பதிற்றுப் பத்து , கூ 0 ) என இத்தொகையுள் மேலே வந்தமையால் , பெய 
ரென்பது பொருளாம் . நாட்டம் - சோதிடளல் , கேள்வி - வேதம் , நெஞ்ச 

கூ . எவ்வஞ்சூழாமை - உயிர்வருத்தஞ்சூழாமை ; சூழாமலெனத் 
திரிக்க . 
ச . காலை அன்ன வாய்மொழி - ஆதித்தனைப்போல எஞ்ஞான்றும் 

-ஆனுருபுவிரிக்க ; ஒடுவிரிப்பி 
னுமமையும் . 

( உ ) துணையாகக் ( ச ) கொண்டவெனமுடிக்க . 
எ . விருப்பு மெய்யென்னும் ஒற்று மெலிந்தது ; 

ற்று மெலிந்தது ; மைபறந்த 
பது பாடமாயின் மைபோலப்பரந்தவென்க . 
க . பாசவர் - ஆட்டுவாணிகர் . 

ஊனம் - இறைச்சிகொத்தும் அடைகுறடு . 
( க 2 ) கடலெர்லிகொண்டு ( கக ) " ஆர்ப்பவெனக்கூட்டி , 
( கங ) எழுந்தவெனமுடிக்க; இனி , கட்லொலிகொண்ட என்பது பாடமா 
யின் , கடலொலி கொண்ட நகரென்க 

அடுநெய்யாவு தியென்றது அடுசில் நெய்யாகிய ஆவு தியென்ற 
வாறு ; அடுநெய்யை ஆவு தியென் றது , விருந்து புறந்தருதலையும் ஒருவேள்வி 
யாக்கி ஆள்வினை வேள்வியென்று ஒரு துறையாக நூலுட்கூறலானென்பது . 


சு 


என 


க 0 . 


ஆர்ப்ப 


உகா 


எ 


- கரு . 


கொள்க . 


சு . 


கரு 


( 67 


. 


கடவு தகவென்றது கடவுளரும் இவ்வாறு நாம் 

பதிற்றுப் பத்து . 
இச்சிறப்பானே இதற்கு அடுநெய்யாவுதி என்று பெயராயிற்று . 

ஆவுதியென்ற இரண்டனையும் அவற்றானாய புகைமேற் 

நாற்றமொடென்பதனை நாற்றத்தர்னெனக்கொள்க . 
அறஞ்செய்யப்பெறின் அழகிதென்று அதுவிரும்பவென்றவாறு . பேணி 
யென்றது , முன்சொன்ன வேள்வியால் தேவர்களையும் பின்பு அதனோடு 
ஒப்பித்துச்சொன்ன ஆள்வினை வேள்வியால் விருந்தாய் வருமக்களையும் 
பேணியென் றவாறு ; அதனைத் திரித்துப் பேணப் ( க்சு ) பழுனியவென 
முடிக்க, பழுனியவென்பது பெயரெச்ச வினைத் திரிசொல் , 

கசு . ஆர்வளம்பழுனிய சிறப்பென்றது கொடுக்கக் கொடுக்கக் 
குறைபடாத நிறைந்த செல்வத்திலேநின்று பழுத்த சிறப்பென்றவாறு . 

கள்ளிற்போர்வல்யானை யென்னும் , ஒற்று மெலிந்தது . 
( கஅ) ஆர்ப்புச்சிறந்து (கச ) கலந் தரூஉம் மார்பவெனக் கூட்டுக . 
கக . 

மண்படுமார்பவென்றது பகைவர்மண்ணெல்லாம் படுகின்ற 
மார்பவென்றவாறு . 

( உக ) பல்லாபரப்பிக் ( உஉ ) கதிர்மணிபெறுஉஞ் ( உக ) செருப் 
பென முடிக்க . 

உ ங , செருப்பென்பது ஒருமலை . மிதியலென்பது அடை ; மிதி 
யென்று செருப்பிற்குப் பேராக்கிச் செருப்பல்லாத செருப்பென்று வெளிப் 
படுத்தானாகவுரைக்க . ( உச ) குவியற்கண்ணியென்னும் தொடைகோக்கி 
மிதியற்செருப்பெனவலிந்தது . மிதியற்செருப்பென்பற்குப் பிறவாறு 
சொல்லுவாருமுளர் . 

உச . குவிய ற்கண்.ணியென்றதற்கு வெட்சிமுதல் , வாகையீறாய 
போர்க்கண்ணியெல்லாம் குவிதலையுடைய கண்ணியென்க. 

உசு - க . பரிவேட்பு அஞ்சா அயிரையென்று வெளிப்படை 
கூறுகின்றானாகலின் , அதற்கேற்ப , நீரறன் மருங்கு வழிப்படாவென்று பெய 
ரெச்சமறையே பாடமாகல் வேண்டும் . இனிப்படாதென்று வினையெச்ச 
மறையாகிய பாடத்திற்கு நீரற்றவிடத்தில் தான் படாதபடியாலே ; கொக் 
கின் பரிவேட்புக்கு அஞ்சா அயிரையெனவுரைக்க . அயிரையென்பது ஒரு 


( 


) 


போர்க்கண்ணியெல்லாம் குறிதலையுடைய கண்ணியென்க. 


மலை . 


( உரு) நெடுங்கோட்டு (உக ) அயிரையென முடிக்க 

உக . மாந்தர்க்கு கோயிலூழியாகவென மாறிக்கூட்டுக ; கிடந்த 
வாறும் பொருள்படும் . 


உஎ 


ங T. 


* மூத்த யாக்கையொடு பிணியின்று கழிய 

மூன்றாம் பத்து . 

ஓரீஇயின் போலவென்பதற்குப் பொய்கையென வருவித்துப் 
பொய்கையை ஒருவின்போலவென் உரைக்க . இனி , மேற்சொன்ன கூந்தலை 
ஓரீஇயினபோல வென்பாருமுளர் . இரவுமலர்நின்றென்பது பொய்கைப்பூப் 
போலன்றி இரவுக்காலத்தும் மலர்ச்சி நிலைபெற்றென் றவாறு . 

( ஙச ) ஸ்ரீஇயின் போல ( கூரு ) அலமருமெனக் கூட்டுக . 

நசு . காந்தளுள்ளவிடத்து எழுந்த மூங்கிலைத் தோளுக்கு உவமை 
கூறி , அக்காந்தளையும் கைக்கு உவமையாக்குக . நீரழுவம் - 15 தியென்க. 

ந.சு - எ . நீரழுவத்து வேயென்றது ஒருநாளும் உடல்வெம்மை 
யாற் கொதியாது குளிர்ந்தேயிருக்குந் தோளென்றற்கென்க . 

( கசு ) மண்படுமார்ப , (உங ) பூழியர்கோவே , ( உச ) மழவர்மெய்ம் 
மறை , ( 

(உக ) அயிரைப் பொருந் , ( ங O ) பயமழைசுரந்து ( ஙக ) மாந்தர்க்கு 
நோயிலூழி உண்டாக ( ங.எ ) இவளோடே ( ங அ ) பலவாயிரம் வெள்ளம் 
வாழியவெனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் நாடுகாத்தற் சிறப்புக்கூறி வாழ்த்திய 
வாறாயிற்று. 
( பி - ம் . ) க - உ . நெஞ்ச , மைந்து , மஉ.க. செழுநகர்வரைப்பி , 
க 0 . ஊனை த்தழித்த. 

[ ன டுவணெழுந்த , ( க ) 
( 22. ) சினனே காமங் கழிகண் ணோட்ட 

மச்சம் பொய்ச்சொ லன்புமிக வுடைமை 
தெறல்கடு மையொடு பிறவுமிவ் வுலகத் 
தறந்தெரி திகிரிக்கு வழியடை யாகும் 
ரு தீதுசே ணிகந்து நன்றுமிகப் புரிந்து 
கடலுங் கானமும் பலபய முதவப் 
பிறர்பிறர் நலியாது வேற்றுப்பொருள் வெஃகாது 
மையி லறிவினர் செவ்விதி னடந்துதம் 
மமர் துணைப் பிரியாது பாத்துண்டு மாக்கண் 


கம் 


வூழி யுய்த்த வுரவோ ரும்பல் 
பொன்செய் கணிச்சித் திண்பிணியுடைத்துச 
சிரறு சில ஆறிய நீர்வாய்ப் பத்தற் 

கயிறுகுறு முகவை மூயின் மொய்க்கு 
கரு மாகெழு கொங்கர் நாடகப் படுத்த 

வேல்கெழு தானை வெருவரு தோன்ற 


- 


வளைப்பொலிந்த 
மா 
உ.அ 

பதிற்றுப் பத்து 
விழைப்பொலிந்த களிறு 

வம்புபரந்த தே 
20 ரமர்க்கெதிர்ந்த புகன் மறவ ரொடு 

துஞ்சுமாந் துவன்றிய மலாகன் பறந்தலை 
யோங்குநிலை வாயிற் றூங்குபு தகைத்த 
வில்விசை மாட்டிய விழுச்சீரையவிக் 

கடிமிளைக் குண்டுகிடங்கி 
உரு னெடுமதி னிரைப்பதணத் 

தண்ணலம் பெருங்கோட் டகப்பா வெறிந்த 
பொன்புனை யுழிஞை வெல்போர்க் குட்டுவ 
போர்த்தெறிந்த பறையாற் புனல் செறுக் குநரு 

நீர்த்தரு பூச லினம்பழிக் குநரு 
கூ 0 மொலித்தலை விழவின் மலியும் யாணர் 

நாடுகெழு தண்பணை சீறினை யாதலிற் 
குடதிசை மாய்ந்து குணமுதற் றோன்றிப் 
பாயிரு ளகற்றும் பயங்கெழு பண்பின் 

ஞாயிறு கோடா நன்பக லமயத்துக் 
கூரு கவலை வெண்ணரி கூஉமுறை பயிற்றிக் 

கழல்கட் கூகை குழறுகுரற் பாணிக் 
கருங்கட் பேய்மகள் வழங்கும் 
பெருப்பா ழாகும னளிய தாமே . 


( 0 


துறை - வஞ்சித் துறைப் பாடாண் பாட்டு . 
வண்ணம் - ஒழுகுவண்ணமும் சொற்சீர்வண்ணமும் . 
தூக்கு - செந்தூக்கும் வஞ்சித் தூக்கும் . 
பெயர் - ( கச ) கயிறுகுறுமுகவை . 


கங் 


அக்கம் - பகைவர்க்கஞ்சுதல் . அன்பு - பொருண்மேலன் பு . 

சிரறு சில ஊறியவென்றது பல்லூ ற்றொழியச் சில்லூற்றாக 
வூறியவென் றவாறு ; சிரறுதல் - சிதறுதல் . 

கச கயிறு குறு முகவையென்றது தன்னால் நீர்வாங்குவது பெரி 
தன்றித் தன் கயிற்றையே நின்று வாங்கப்படு முகவையென் றவாறு , 

இச்சிறப்பானே இதற்கு , கயிறுகுறுழகவை என்று பெயராயிற்று . 


22 . 


எ . 


கடி 


வேப்பை 

மூன்றாம் பத்து . 
தூங்குபு என்பதனைத் தூங்கவெனத் திரித்துக் காலவழு 
வமை தியெனக்கொள்க . தகைத்தல் - கட்டுதல் , 

வில்விசை மாட்டிய விழுச்சீர் ஐயவியென்றது விசையை 
யுடைய வில்லானும் துளையுருவ எய்யமுடியாது மிக்க கனத்தையுடைய 
ஐயவித்துலாமென் றவாறு . 

கருங்கண் - கொடியகண் . வழங்குதல் - ஆடுதல் . 
( கக ) உரவோரும்பல் , ( கா ) தோன்றல் , ( உ.எ ) குட்டுவ , 
( ஙக ) சீறினையாதலின் , நாடுகெழுதண் பனை ( அ ) அளியதாம் பெரும் 
பாழாகுமெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

இதனாற்சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

சீறினையாதலின் , 5ாடு கெழு தண் பணை பாழாகுமென எடுத்துச்செல் 
வினை மேலிட்டுக்கூறினமையால் , வஞ்சித்துறைப் பாடாணாயிற்று . 

( கா ) உளைப்பொலிந்தமா என்பது முதலாய காலடியும் (உச ) 
மிளை என்பது முதலாய இரண்டடியும் வஞ்சியடியால் வந்தமையால் , 
வஞ்சித்தூக்குமாயிற்று . 

புகல் என அடியிடையும் , ஒடு என் அடியினிறு தியும் 
வந்தன் கூன் 

( பி - ம் .) க ... சிரம செல. ஞாயிறுகொண்ட 
( உங . ) அலந்தலை யுன்னத் தங்கவடு பொருந்திச் 

சிதடி கரையப் பெருவறங் கூர்ந்து 

நிலம்பை தற்ற புலங்கெடு காலையும் 
ரு மன்றம் போந்து மறுகுசிறை பாடும் 

வயிரிய மாக்கள் கடும்பசி நீங்கப் 
பொன்செய் புனையிழை யொலிப்பப் பெரிதுவந்து 
நெஞ்சுமலி யுவகைய ருண்டு மலிந் தாடச் நான் 

சிறுமகி ழானும் பெருங்கலம் வீசும் 
க 0 போரடு தானைப் பொலந்தார்க் குட்டுவ 

நின்னயந்து வருவேங் கண்டனம் புன்மிக்கு 
வழங்கும் ரற்றென மருங்குகெடத் தூர்ந்து 
பெருங்கவி னழிந்த வாற்ற வேறுபுணர்ந் 

தண்ணன் மரையா வமர்ந்தினி துறையும் 
கடு விண்ணுயர் வைப்பின காடா யின்கின் 

மைந்துமலி பெரும்புக ழறியார் மலைந்த 


20 . 


மவை 


ந O 


+ 


பதிற்றுப் பத்து , 
போரெதிர் வேந்தர் தாரழிந் தொராலின் 
20 முருக்குத்தாழ் பெழிலிய நெருப்புற ழடைகரை 

நந்து நாரையொடு செவ்வரி யுகளுங் 
கழனி வாயிற் பழனப் படப்பை 
யழன் மருள் பூவின் றாமரை வளை மகள் 

குறா அது மலர்ந்த வாம்ப 
உரு லறாஅ யாணாவ ரகன்றலை நாடே , 

- 
துறை - வஞ்சித்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழுகுவண்ணம், 
தூக்கு - செந்தூக்கு. 
பெயர் - ( க கூ ) ததைந்த காஞ்சி 
அலந்தலையெனல் விகாரம் , 
கரு . விண்ணுயர் லைப்பின காடென் றது மரங்கள் விண்ணிலே 
செல்லவோங்கி . 

; மாறியுரைப்பாரு முளர் . 
கக , ததைந்த காஞ்சியென்றது விளையாட்டு மகளிர் பலரும் 
தளிரும் முறியும் தாதும் பூவும் கோடலாற் சிதைவுபட்டுக் கிடக்கின் ற 
காஞ்சியென் றவாறு . 
இச்சிறப்பானே இதற்கு , ததைந்த காஞ்சி என்று பெயராயிற்று 

வளைமகள் குறா அது மலர்ந்த ஆம்பலென்றது விளை 
யாட்டுமகளிர் குறுதற்கு எட்டாமையாலே மலர்ந்த ஆம்ப லென் றவாறு . 

குறாமலெனத்திரிக்க . 

( கா ) குட்டுவ , ( கஎ ) போரெதிர் வேந்தர் தாரழிந்து ஒராலின் , 
(உரு) அவர் அகன்றலைநாடு (கரு)காடாயின் , அதனை ( க்க ) நின்னயந்து வரு 
வேம் கண்டனமெனக்கூட்டி வினை முடிவு செய்க 

இதனாம் . சொல்லியது , அவன் வென்றிச்சி றப்புக் கூறியவாறாயிற்று . 
(கன், காசெ திர்வேந்தர் தாரழிந்து வாலின் , 

(உரு ) நாடு 
( கரு ) காடாயின வென எடுத்துச்செலவினை மேலிட்டுக் கூறினமையால் , 
வஞ்சித்துறைப் பாடாணாயிற்று. 

( பி - ம் . ) கரு . காடாயினவே . 
( உச . ) நெடுவயி னொளிறு மின்னுப்பரந் தாங்குப் 

புலியுறை கழித்த புலவுவா யெஃக 
மேவ லாடவர் வலனுயர்த் தேந்தி 


வீத லேற்றலென் றாறு புரிந் தொழுகு 

மூன்றாம் பத்து . 
யாரரண் கடந்த தாரருந் தகைப்பிற் 
ரு பீடுகொண் மாலைப் பெரும்படைத் தலைவ 
வோதல் வேட்ட லவைபிறர்ச் செய்த 


மறம்புரி யந்தணர் வழிமொழிந் தொழுகி 

ஞால நின்வழி யொழுகப் பாடல் சான்று 
க 0 நாடுடன் விளங்கு நாடா நல்லிசைத் 
திருந்திய வியன் மொழித் திருந்திழை கணவ 
குலையிழி பறியாச் சாபத்து வயவ 
ரம்புகளை வறியாத் தூங்குதுளங் கிருக்கை 

யிடாஅ வேணி யியலறைக் குருசி 
கரு னீர் நிலந் தீவளி விசும்போ டைந்து 

மளந்துகடை யறியினு மளப்பருங் குரையைநின் 
வளம்வீங்கு பெருக்க மினிதுகண் டிகுமே 
யுண்மருந் தின்மரும் வரைகோ ளறியாது 

குரைத்தொடி மழுகிய வலக்கை வயின்றோ 
20 மடைச்சேம் பெழுந்த வாடுறு மடாவி 

னெஃகுறச் சிவந்த வூனத் தியாவருங் 
கண்மெதி மருளும் வாடாச் சொன்றி 
வயங்குகதிர் விரிந்து வானகஞ் சுடர்வர 

வறிதுவடக் கிறைஞ்சிய சீர்சால் வெள்ளி 
உரு பயங்கெழு பொழுதோ டாநிய நிற்பக் 

கலிழுங் கருவியொடு கையுற வணங்கி 
மன்னுயிர் புரை இய வலனேர் பிரங்குங் 
கொண்டற் றண்டளிக் கமஞ்சூன் மாமழை 

காரெதிர் பருவ மறப்பினும் 
கூ .0 பேரா யாணர்த்தால் வாழ்கரின் வளனே . 


துறை - இயன் மொழி வாழ்த்து .. 
வண்ணம் ஓழுகுவண்ணம் . 
தூக்கு - செந்தூக்கு. 
பெயர் - (உச ) சீர்சால் வெள்ளி . 


ச - ரு . தாரருந் தகைப்பிற் பீடுகொண் மாலைப் பெரும்படை யென் 
றது தார்ப்படைக்கு அழித்தற்கரியமாற்றார் படைவகுப்பிலே வென்றி செய்து 


( ரு ) பெரும்படைத்தலைவ , ( கக ) திருந்திழைகணவ , (கச ) கும் 

பதிற்றும் பத்து . 
பெருமை கொள்ளும் இயல்பையுடைய அணியாய்நிற்கும் பெரும்படை யென் 
றவாறு . 

சு . அவைபிறர்ச்செய்தலென்புழிப் பிறரையென விரியும் இரண்டாவ 
தனை அவை செய்தெலென் பின்ற செய்தலென்னுந்தொழிலைப் போந்த பொரு 
ளாற் செய்வித்தலென்னுந் தொழிலாக்கி அதனொடுமுடிக்க 
கஉ . குலையிழிபு அறியாச் சாபமென்றது போர்வேட்கையான் இல் 

இன்ன 
பொழுது போருண்டாமென்று அறியாதே எப்பொழுதும் நாணியேற்றியே 
கிடக்கும் வில்லென்றவாறு 

கங . அம்புகளைவறியாவென்றது போர்வேட்கையான் எப்பொழு 
தும் கையினின்றும் அம்பைக் களை தலறியாவென் றவாறு , தூங்கு துளங்கு 
இருக்கையென்றது படை . இடம்படாது செறிந்து துளங்குகின் ற இருப் 
பென்றவாறு . 

கச . இடா ஏணி - அளவிடப்படாத எல்லை . இயலென்றது பாசறை 
க்குள்ள வியல்பை ; பாசறை - அறையெனத் தலைக்குறைந்தது . 

கனி . உண் மாரும் தின் மாருமென்பன குறுகிநின் றன் ; உண்மாரை 
யும் தின்பாரையுமென்னும் இரண்டாவது விகாரத்தாற்றொக்கது . அறியா 
தென்பதனை அறியாம லெனத்திரிக்க 

உச - ரு . வறிது வடக்கு இறைஞ்சிய சீர் சால் வெள்ளி பயம் 
கெழுபொழுதோடு ஆகியம் நிற்பவென்றது சிறிது வடக்கிறைஞ்சின் புகழான 
மைந்த வெள்ளி மழைக்குப்பயன்படும் மற்றைக் கோட்களுடனே தான் 
நிற்குநாளிலே நிற்கவென் றவாறு . 

பொழுதென்றது , அதற்கு அடியாகிய கோளை 

வறிது வடக்கிறைஞ்சியவென்னும் அடைச்சிறப்பான் , இதற்கு , 
சீர்சால்வெள்ளி என்று பெயராயிற்று : 
( கரு) நீர் நிலமுதலைந் தினையும் ( கசு ) அளந்து முடிவறியினும் பெருமை 
தறிதற்கரியை ; ( கஎ ) நின் செல்வமிக்கபெருமை இனிது கண்டேம் ; அஃது 
எவ்வாறிருந்ததென்னின் , ( உ.உ ) வாடாச்சொன்றி , (உ அ ) மழை (உக ) காரெ 
திர்பருவம றப்பினும் ( 10 ) பேராயாணர்த்து ; அப்பெற்றிப்பட்ட நின்வளம் 
வாழ்கவென வினை முடிவுசெய்க 

இதனாற்சொல்லியது , அவன் பெருமையும் கொடைச்சிறப்புங்கூ 
வாழ்த்திய வாறாயிற்று . 

( ச ) 
( உரு.) மாவாடியபுல னாஞ்சிலாடா 

கடா அஞ்சென்னிய கடுங்கண்யானை 
யினம்பரந்த புலம் வளம்பரப்பறியா 


தீந்த கடி 

; 
மூன்றாம் பத்து . 
நின்படைஞர் , சேர்ந்த மன்றங் கழுதை போகி 
டு நீ , யுடன்றோர் மன்னெயி றோட்டி வையா 
கடுங்கா லொற்றலிற் சுடர்சிறந் துருத்துப் 
பசும்பிசி ரொள்ளழ லாடிய மருங்கி 
னாண்டலை வழங்குங் கானுணங்கு கடுநெறி 

முனையகன் பெரும்பா ழாக மன்னிய 
க 0 வுருமுறழ் பிரங்கு முரசிற் பெருமலை 

வரையிழி யருவியி னொளிறுகொடி நுடங்கக் 
கடும்பரிக் கதழ்சிற ககைப்பநீ 
நெடுந்தே ரோட்டிய பிற ரகன்றலை நாடே . 

துறை - வஞ்சித்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழதவண்ணமும் சொற்சீர்வண்ணமும் , 
தூக்கு - செந்தூக்கும் வஞ்சித்தூக்கும் . 
பெயர் - ( அ ) கானுணங்குகடுநெறி . 
கடாச்சென்னியென்னும் ஒற்று மெலிந்தது . 

கழுதை போகியென்பதனைப் போகவெனத்திரிக்க .. 
ரு . தோட்டி - காவல் . 

அழல் - காட்டுத்தீ . 

கானுணங்கு கடுநெறி யென்றது மழையின்மையாற் கானம் 
இச்சிறப்பானே , இதற்கு , கானுணங்குகடுநெறி என்று பெயராயிற்று 
முனை - ஆறலைகள்வர்செய்யும் போர் . 

செலவின் கடுமை ஆற்றல்தோன் றப்பறவையாகக்கூறுவான் 
உபசாரவழக்குப்பற்றிச் சிறகு அகைப்பவென்றானென்க. 

( 
வென்பதெனொடு முடிக்க, 

( கஉ ) நீ ( கங ) தேரோட்டிய பிறர்மாடு அழிந்தவாறு சொல்லின் , 
நாடு ( க ) நின்மாவழங்கின வயல் பின்பு கலப்பை வழங்கா ; ( உ ) நின்யானை 
( ங ) யினம் பரந்தவயல் பின் செல்வம் பரத்தலையறியா; ( ச ) நின்படை 
யாளர்சேர்ந்த மன்றம் கழுதையாலுழப்பட, ( ரு ) நீ உடன்ற அரசர் தங்க கரி 
படியேயன்றிச் சில்லிடங்கள் ( சு ) கடுங்கால் ஒற்றலின் , ( எ ) அழலாடிய 
மருங்கினை யுடைய கானுணங்குக்டுநெறியினையும் முனை களையுமுடைய அக 
ன்ற பெரும்பாழாக நின்றனவெனக்கூட்டி வினை முடிவுசெய்க 


2 


எ . 


கஉ . 


. 


ரு 


( 15 ) 


மத்து ரறியம 
வயல் | 

பதிற்றுப் பத்து , 
இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச் சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

தேரோட்டிய பிறர்நாடு இவ்வாறு அழிந்ததென்எடுத்துச்செலவினை 
மேலிட்டுக்கூறினமையால் வஞ்சித் துறைப் பாடாணாயிற்று . 

க . மாவாடிய என்பது முதலர்க மூன்றும் வஞ்சியடியாக வந்த 
மையால் , வஞ்சித் தூக்குமாயிற்று . 

( ச ) மின்படைஞர் எனவும் ( ரு ) நீ எனவும் அடிமுதற்கட் சீரும் 
அசையும் கூனாய்வந்தன . 

( பி.ம் ) க 2 . சிறைகைப்ப . 
( உசு . ) தேஎர்பாந்தபுல மேஎர்பரவா 

களிறாடியபுல நாஞ்சிலாடா 
வாங்குப் , பண்டுநற் கறியுநர் செழுவள நினைப்பி 
டு னோகோ யானே நோதக வருமே 
பெயன்மழை புரவின் றாகி வெய்துற்று 
வலமின் ரம்ம காலையது பண்பெனக் 
கண்பனி மலிர்நிறை தாங்கிக் கைபுடையூ 

மெலிவுடை நெஞ்சினர் சிறுமை கூரப் 
க 0 பீரிவர் வேலிப் பாழ்மனை நெருஞ்சிக் 

காடுறு கடுநெறி யாக மன்னிய 
முருகுடன்று கறுத்த கலியழி மூதூ 

ரும்பில் கூற்றத் தன்னநின் 
றிருந்து தொழில் வயவர் சீறிய நாடே . 

இதுவுமது . 

பெயர் - ( க்க ) காடுறுக்கடுநெறி 
க . தேர்பரந்தபுலம் ஏர்பரவாவென்றது ஒருகால் தேர்பரந்த 

அத்தேர்பரந்தமாத்திரையாற் சேறாய்ப் பின்பு உழுதற்கு ஏர்பரவா 
வென்றவாறு 

உ . களிறு ஆடிய புலம் நாஞ்சில் ஆடாவென்றது பன்றிகளுழுத 
கொல்லைத்தறை அவை உழுதமாத்திரையானே புழுதியாகிப் பின்பு கலப்பை 
வழங்காவென்றவாறு . 

கூ . மத்து உரறிய மனை இன்னியம் இமிழாவென்றது மத்து ஒலிக் 
கின்ற மனைகள் அம்மத்தொலியின் மிகுதியானே இனிய இயங்களினொலி 
கிளராவென்றவாறு . 

அ . கட்பனியென்னும் ஒற்று மெலிந்தது . 


ருரு 


மூன்றாம் பத்து . 


கா 


க 0 - கக . நெருஞ்சியின் அடர்ச்சியை நெருஞ்சிக்காடெனக் 
கூறிய அடைச்சிறப்பான் , இதற்கு , காடுறு கடுநெறி என்று பெயராயிற்று . 

( கஉ ) மூதூர்போலவென உவமவுருபுவிரித்து , அதனை ( கச ) வய 
வர்சீறியவென்னும் வினை யொடு முடிக்க , இனிப் போலுமென விரித்து வய 
வர்சீறியநாடெனலும் ஒன்று . இனி மூதூர்க்கூற்றமெனக்கூட்டிக் கூற்று 
வன்கொடுமைமிகுதி கூறலுமொன்று , 

உரும்பில்கூற்றென்பது பிறிதொன்றால் நலிவுபட்டு மனக் 
கொதிப்பில்லாத கூற்றமென்றவாறு ; உருப்பென்னும் ஒற்று மெலிந்தது . 

( க x ) நின் ( கச ) வயவர் சீறியநாடு அவ்வயவர்சீறுதற்குமுன்பு 
இருக்கும்படி சொல்லின் , ( க ) தேர்பரந்த புலம் ஏர்பரவா ; ( உ ) களிறாடிய 
புலம் நாஞ்சிலாடா ; ( ங ) மத்து உரறியமனை இன்னியம்- இமிழா ; அவ்வாறு 
வளவியது இப்பொழுது ( க்க ) காடுறுகடுநெறியை உடைத்தாகாநின்றது ; 
அதன் ( ச ) செழுவளத்தைப் பண்டுநற்கறியுநர் நினைப்பின் , அவர்க்கு ( ரு ) 
நோதகவரும் ; நோவேன்யானென மாறிக்கூட்டி வினை முடிவு செய்க . 

இதனாற்சொல்லியது, அவன்வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

நின்வயவர்சீறியநாடு இவ்வாறு அழிந்ததென எடுத்துச்செலவினை 
மேலிட்டுக் கூறினமையால் , வஞ்சித் துறைப் பாடாணாயிற்று . 

க . தேஎர்பரந்த என்பது முதலாக மூன்றடி வஞ்சியடியாக 
வந்தமையால் , வஞ்சித்தூக்கு மாயிற்று . 

ஆங்கு என்பது அடி.முதற்கூன் . 
( உ எ ) சிதைந்தது மன்ற நீ சிவந்தனை நோக்கலிற் 

றொடர்ந்த குவளைத் தூநெறி யடைச்சி 
யலர்ந்த வாம்ப வகமடி வையர் 
சுரியலஞ் சென்னிப் பூஞ்செய் கண்ணி 
ரு யரிய லார்கைய ரினிதுகூடியவர் 
துறைமணி மருத மேறித் தெறுமா 
றெல்வளை மகளிர் தெள்விளி யிசைப்பிற் 
பழனக் காவிற் பசுமயி லாலும் 

பொய்கை வாயிற் புனல்பொரு புதவி 
க 0 னெய்தன் மரபி னிரைகட் செறுவின் 
வல்வா யுருளி கதுமென மண்ட 
வள்ளற் பட்டுத் துள்ளுபு துரப்ப 
நல்லெருது முயலு மளறுபோகு விழுமத்துச் 
சாகாட் டாளர் கம்பலை யல்லது . 


சு 


* 


யில் ஆலுமென்றது வயலிற்புகுந்து உழக்காதிருத்தற்பொருட்டு அவ்வயற் 

பதிற்றுப் பத்து . 
கரு பூச லறியா நன்னாட் 
டியாண ரறாஅக் காமரு கவினே . 
துறை 

செந்துறைப்பாடாண் பாட்டு 
வண்ணம் - ஒழுதவண்ணம் 
தூக்கு - செந்தூக்கு 

பெயர் - ( 2 ) தொடர்ந்ததவளை . 
2. தொடர்ந்தகுவளை - ஆண்டுகள் தோறுமிட்டு ஆக்கவேண்டாது 
தொண்டு இட்டதே ஈடாக எவ்வாண்டிற்கும் இடையறாது தொடர்ந்துவரு 
மென் றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கு , தொடர்ந்த குவளை என்று பெயராயிற்று . 

( s ) மடிவையரென்பதனை வினையெச்சமுற்றாக்கி , அதனைத் ( எ ) 
தெள்விளியிசைப்பினென்னும் வினையொடு முடிக்க. 

( எ ) மகளிர் ( சு ) தெறுமாறு ( எ ) இசைப்பின் , ( அ ) காவிற் பசும 


புள்ளோப்பும் உழவர்மகளிர் அதனைக் கடிய வேண்டித் தெள்விளியிசைப் 
பின் , இயவர் இயங்களின் ஒலிகேட்ட பழக்கத்தானே தன்னைக் கடிகின்ற 
ஒலியையும் அவற்றின் ஒலியாகக்கருதி மயில் ஆலுமென்றவாறு 

க 0 . நெய்தல் மரபின் நிரைகள் செறுவென்றது நெய்தல் 
யறாது பூக்கும் மரபினையும் நிரைத்தவண்டினையுமுடைய செறுவென்றவாறு 

கள்ளென்பது வண்டு . 
( க்க ) வல்வாயுருளி (கஉ ) அள்ளற்பட்டு ( கக ) மண்டவெனக் 


கஉ . 


துள்ளுபு துரப்பவென் றது சாகாட்டாளர் துள்ளித்துக் 
கையாலேயென்றவாறு . 
sumo 

கங . அளறுபோகு விழுமமென்றது அளற்றைக் கழியப் போகின்ற 
காலத்து வருத்தமென்றவாறு . 

( கரு ) நன்னாட்டுக் ( கசு ) கவின் (க ) நீ சிவந்தனை நோக்கலின் , 
சிதைந்ததென் , வினை முடிவு செய்க, 

தனாற் சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று 
(( பி - ம் ) கக . - கதுமென மண்டி , 

( எ ) 
( உ வு ) திருவுடைத் தம்ம பெருவிறற் பகைவர் 

பைங்கண் யானைப் புணர்நிரை துமிய 
வரந்துரந் தெறிந்த கறையடிக் கழற்காற் 
கமோ மறவர் கதழ்தொடை மறப்ப 
ரு விளையினிது தந்து விளைவுமுட் டுறாது 


ந 


மூன்றாம் பத்து . 
புலம்பா வுறையு ணீதொழி லாற்றலின் 
விடுநிலக் கரம்பை விடாளை நிறையக் 
கோடை நீடக் குன்றம் புல்லென 

வருவி யற்ற பெருவறற் காலையு 
க 0 நிவந்து கரை யிழிதரு . நனந்தலைப் பேரியாற்றுச் 

சீருடை வியன்புலம் வாய்பரந்து மிகீஇய 
ருவலை சூடி யுருத்துவரு மலிர்நிறைச் 
செந்நீர்ப் பூச லல்லது 
வெம்மை யரிதுநின் னகன்றலை நாடே . 


இளை 


எ . 


துறை - நாடுவாழ்த்து . 
வண்ணழம் தூக்கும் அது . 

பெயர் - ( க ) உருத்துவருமலிர்நிறை 
15. , கறையடியென் றது குருதிக்கறையினை யுடைய அடியென் றவாறு . 

சி - ரு . மறவர் கதழ் தொடை மறப்ப இளை இனிது தந்தென் 
றது நின்வீரர் போரில்லாமையால் விரைந்து அம்பு தொடுத்தலை மறக்கும் 
படி நாடுகாவலை இனிதாகத் தந்தென்றவாறு . 

காவல் . விளைவில் முட்டுறாம்லெனத் திரிக்க . 
புலம்பா உறையுட்டொழிலென மாறிக்கூட்டுக . 

கரம்பை விடர் அளை நிறைய வென்றது முன்பு நீரேறாத 
கரம்பைவயல்களிற் கமர்வாய் நீர்நிறைய வென் றவாறு , 

( எ ) விடரளை நிறைய ( கக ) வாய்பரந்து மிக இயரென முடிக்க. 

( அ ) கோடை நீடுகையாலே குன்றம் புல்லெனும்படி ( கூ ) அருவி 
யற்ற காலையெனக் கூட்டியுரைக்க . 

கக . வாய் படிந்து மிக இயரென்றது இடத்திலே பரந்து நீர்தான் 
தன்னை மிகுக்கவேண்டி யென் றவாறு . 

கஉ . உவலை சூடி உருத்துவரும் மலிர்நிறையென்றது தழைகளைச் 
சூடித் தோற்றிவரும் வெள்ள மென் றவாறு . 

தன்னை வயல் பொறுக்குமாறு காணவென்று போர்வேட்டு வருவா 
ரைப் போலுமென்று கூறிய இச்சிறப்பானே , இதற்கு உருத்துவருமலிர் 
நிறை என்று பெயராயிற்று . 

( கக ) வாய்பரந்து மிக இயர் ( க 2 .) - உருத்துக் ( க 0 ) கரையிழி 
தரும் கனந்தலைப் பேர்யாற்று ( கஉ ) மலிர்நிறைச் ( கங ) செந்நீரென மாறிக் 
கூட்டுக . 


பதிற்றுப் பத்து , 


யிற்று . 


( கூ ) பெருவறற்காலையும் ( கச ) நின் அகன்றலை நாடு , ( சு ) புலம்பா 
வுறையுட்டொழிலை நீ ஆற்றலின் , ( க ) திருவுடைத்தெனக் கூட்டி 

கூட்டி வினை 
முடிவுசெய்க . 
இதனாற் சொல்லியது , அவன் நாடுகாத்தற்சிறப்புக் கூறியவாறா 

( அ ) 
( உகூ . ) அவெலெறிந்த வுலக்கை வாழைச் சேர்த்தி 

வளைக்கை மகளிர் வள்ளை கொய்யு 
முடந்தை நெல்லின் விளைவயற் பரந்த 
தடந்தா ணாரை யிரிய வயிரைக் 
ரு கொழுமீ னார்கைய மரந்தொறுங் குழா அலின் 
வெண்கை மகளிர் வெண்குரு கோப்பு 
மழியா விழவி னிழியாத் திவவின் 
வயிரிய மாக்கள் பண்ணமைத் தெழீஇ 

மன்ற நண்ணி மறுகுசிறை பாடு 
க 0 மகன்கண் வைப்பி னாடும னளிய 

விரவுவேறு கூலமொடு குருதி வட்ட 
மயிர்புதை மாக்கண் கடிய கழற 
வமர்கோ ணேரிகந் தாரெயில் கடக்கும் 

பெரும்பல் யானைக் குட்டுவன் 
க 0 வரம்பி றானை பாவா ஆங்கே. 

துறை - வஞ்சித் துறைப்பாடாண் பாட்டு . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( சு ) வெண்கைமகளிர் . 


பர் - (க) 


ந s 


முடந்தை நெல்லென்றது கதிர்க்கனத்தாலே வளைந்து முட 
மான நெல்லென்றவாறு ; முடந்தையென்பது பெயர்த்திரிசொல் ; இனிப் 
பழவழக்கென்பதுமொன்று . 

ரு . கொழுமீனார்கையவென் றது . 
இச்சிறப்பானே , இதற்கு வெண்கைமகளிர் என்று பெயராயிற்று 

இனி வெண் சங்கணிந்த கையென்பாருமுளர் ; இனி அடுகைமுதலா 
கிய தொழில்செய்யாத கையென்பாருமுளர் . 

திவவையுடைய யாழ் திவ்வெனப்பட்டது , 
குட்டுவன் வரம்பில் தானை பரந்த இப்பொழுது அழிந்து கிடக் 
இந்நாடுகள் , ( கச ) குட்டுவன் ( கரு ) வரம்பில் தானை பரவாவூங்கு 


கின்ற 


மூன்றாம் பத்து . 


மகளிர் 


( x .) முடந்தை நெல்லின் விளைவயற் பரந்த ( ச ) தாரையிரிய ( சு ) வெண்கை 

வெண்குருகோப்பு தலையுடையவாய் ( எ ) அழியாத விழவினையும் 
இழியாத திவவினையு முடையவாய் ( அ ) வயிரியமாக்கள் எழீஇ ( கூ ) மன்ற 
நண்ணி மறுகுசிறைபாடும் இப்பெற்றிப்பட்ட சிறப்பையுடைய ( க 0 ) அகன் 
கண்வைப்பினாடு இப்பெற்றியெல்லாமழிந்து கண்டார்க்கு அளித்தலை 
யுடையவென வினை முடிவு செய்க. 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

வரம்பிறானை பரவாவூங்கென எடுத்துச்செலவினை மேலிட்டுக் கூறி 
னமையால் , வஞ்சித்துறைப்பாடாணாயிற்று . 

( பி - ம் . ) க . அவலெறியுலக்கை . ரு . குமுறலின் ; குழறலின் . ( க ) 
( no . ) இணர்ததை ஞாழற் கரைகெழு பெருந்துறை 

மணிக்கலத் தன்ன மாயிதழ் நெய்தற் 
பாசடைப் பனிக்கழி துழைஇப் புன்னை 
வாலிணர்ப் படுசினைக் குருகிறை கொள்ளு 
ரு மல்குறு கான லோங்குமண லடைகரை 
தாழடும்பு மலைந்த புணரிவளை ஞால 
விலங்குநீர் முத்தமொடு வார்துகி ரெடுக்குக் 
தண்கடற் படப்பை மென்பா லனவுங் 

காந்தளங் கண்ணிக் கொலைவில் வேட்டுவர் 
க 0 செங்கோட் டாமா ஊனொடு காட்ட 

மதனுடை வேழத்து வெண்கோடு கொண்டு 
பொன்னுடை நியமத்துப் பிழிநொடை கொடுக்குங் 
குன்று தலை மணந்த புன்புல வைப்புங் 

கால மன்றியுங் கரும்பறுத் தொழியா 
கரு தரிகா லவித்துப் பலபூ விழவிற் 

றேம்பாய் மருத முதல்படக் கொன்று 
வெண்டலைச் செம்புனல் பாந்துவாய் மிகுக்கும் 
பலசூழ் பதப்பர் பரிய வெள்ளத்துச் 

சிறைகொள் பூசலிற் புகன்ற வாய 
20 முழவிமிழ் மூதூர் விழவுக்காணூஉப் பெயருஞ் 

செழும்பல் வைப்பிற் பழனப் பாலு 
மேன லுழவர் வரகுமீ திட்ட 
கான்மிகு குளவிய வன்புசே ரிருக்கை 


பெருஞ்சோ 

பதிற்றுப் பத்து . 
மென்றினை நுவணை முறைமுறை பகுக்கும் 
உரு புன்புலந் தழீஇய புறவணி வைப்பும் 

பல்பூஞ் செம்மற் காடுபய மாறி 
யரக்கத் தன்ன நுண்மணற் கோடுகொண் 
டொண்ணுதன் மகளிர் கழலொடு மறுகும் 

விண்ணுயர்ந் தோங்கிய கடற்றவும் பிறவும் 
கூ 0 பணைகெழு வேந்தரும் வேளிரு மொன்றுமொழிந்து 

கடலவுங் காட்டவு மரண்வலியார் நடுங்க 
முரண்மிகு கடுங்குரல் விசும்படை பதிரக் 
கடுஞ்சினங் கடாஅய் முழங்கு மந்திரத் 

தருந்திறன் மரபிற் கடவுட் பேணிய 
கூட்டு ருயர்ந்தோ னேந்திய வரும்பெறற் பிண்டங் 

கருங்கட் பேய்மகள் கைபுடையூஉ நடுங்க 
நெய்த்தோர் தூஉய நிறைமகி ழிரும்பலி 
யெறும்பு மூசா விறும்பூது மரபிற் 

கருங்கட் காக்கையொடு பருந்திருந் தார 
ச 0 வோடாப் பூட்கை யொண் பொறிக் கழற்காற் 

பெருஞ்சமந் ததைந்த செருப்புகன் மறவ 
ருருமுநில னதிர்க்குங் குரலொடு கொளைபுணர்ந்து 
கடுஞ்சின வேந்தேரின் றழங்குகு ரன் முரசே . 

துறை - பெருஞ்சோற்று நிலை . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( கசு ) புகன்றவாயம் .. 
மணிக்கலமென்றது நீலமணியாலே செய்த பாத்திரம் . 
மணிக்கலத்தன்ன ( ங ) கழியெனக்கூட்டி நெய்தற்பூவின் கருமையா 
னும் அதன் பாசடைக்கருமையானும் மணிக்கலம் போன்றகழியெனவுரைக்க . 

கானலென்றது தன்னிடத்துவந்து இரைகொள்ளுவதற்குக் 
குருகு தங்கி வாழும் கான லென்றவாறு . 

க 

புணரி வளை ஞாலவென்றது கடல்கொண்டு வந்த சங்கு திரை 
யிலே துவண்ட வருத்தத்தாலே ஈனுகைக்கு மெய்வருத்திக் கதறவென்ற 


. 


al 


ரு 


கா 


" 


கஎ . 


உஎ . 


உக . 


வளை நரலக் கேட்டார் ; அம்முத்தெடுக்க வென்று 
வந்து 
னோடு உ 

மூன்றாம் பத்து .. 
முத்தமொடு வார்துகிரெடுக்குமென்றது கரையின்றோரில் ( சு ) 

முத்தையன்றி அத 
( கரு ) பலபூவிழவினையுடைய ( உக ) வைப்பெனக்கூட்டுக . 

புனல் பரந்தென்றதனைப் பாக்கவெனத்திரிக்க 
கஅ . பலசூழ்பதப்பெரென்றது பலபுரியாலும் சூழப்பட்ட மணற் 
கோட்டையென்றவாறு . 

க க . புகன்ற ஆயமென்றது முன்பு மணலணைக்கு நில்லாத பெரு 
வெள்ளத்தினை அணை செய்து முடித்த விருப்பத்தையுடைய ஆயமென்றவாறு 

ச்சிறப்புப்பற்றி இதற்கு , புகன்றவாயம் என்று பெயராயிற்று . 

மணற்கோடுகொண்டென்றது மணற்கோட்டைக் கழலாடு 
தற்கிடமாகக் கொண்டென்றவாறு . 

இனிக் ( உ.அ ) கழலென் றதனைக் கழலையுடைய தலைமகன்காலாக்கி 
அக்காலொடு தலைமகளிர் புணர்ந்துடன் போமென்பாருமுளர் . 

பிறவுமென்றது. அவ்வாறு ஒருநிலமாகச்சொல்லப்படாத பல 
நிலப்பண்புமுடைய இடங்களுமென்றவாறு 

முன்பு எண்ணிநின்ற நிலங்களெல்லாம் ஆகுபெயரான் அந்நிலத்து 
வாழ்வார்மேலனவாகக் கொள்க . 
O. 

காரியமாக 
அனை வரும் துணிந்து சொல்லியென்றவாறு . 

( கூ கூ.) கடுஞ்சினங்கடாஅய் (சங ) எறியும் ( சச ) முரசெனமுடிக்க , 

ந.கூ.. முழங்குமந்திரமென்றது முழங்க உச்சரிக்கப்படு மம்தி | 
மென்றவாறு . 

மந்திரத்தானென உருபுவிரித்து அதனைப் ( ஙச ) பேணியரென்ப 
னோடு முடிக்க . 

கடவுளென்றது முரசுறை கடவுளை 
( ஙசு ) கருங்கட்பேய்மகள் கைபுடையூஉ நடுங்க ( கூரு ) உயர்ந்தோ 
னேந்திய அரும்பெறற்பிண்டம் ( உ.அ ) எறும்பு மூசா இறும்பூது மரபின் 
( ந.எ ) நெய்த்தோர் தூஉய நிறைமகிழிரும்பலி ( ங க ) கருங்கட்காக்கை 
யொடு பருந்திருந்தாரவெனக் கூட்டுக . 

( ங.அ ) இறும்பூது மரபிற் ( ங எ ) பலியென மாறிக்கூட்டுக . 

( ந.சு ) பேய்மகளும் ( ந.அ ) எறும்பும் அஞ்சிச்செல்லாத ( ங எ ) 
பலிகளைக் ( ஙக ) காக்கையொடு பருந்திருந்தாரவென்றது அம்முரசுறை 
கடவுள் தனாணையால் தன்பலிகளை மேல் தன்னருளாலேபோர்வென்றி விளை 
வதறிவித்தற்கு நிமித்தமாகக் காக்கையும் பருந்துமிருந்து ஆரவென்றவாறு . 

6 


10. ஒன்று மொழிக்தென்றது. ஒருவர் துணிந்ததே 


ஒள 


- 


யு 


பகை 5 


ச . 


( ங O ) 

டைப் பகுத்துக்கொடுத்தென உரைக்க . 

பதிற்றுப் பத்து . 
இவ்விடத்துக்குப் பிறவாறு கூட்டியுரைப்பாருமுளர் . 

பெருஞ்சமந்ததைந்த செருவென்றது பகைவர்செய்யும் 
போர்சிதையும்படி செய்யும் போரென் றவாறு . 

மறவர்குரலொக்கூட்டுக . 
ஆகுபெயரான் , உருமு நிலனதிர்க்குங்குரலோடு ஒத்த மறவர்குலை 
உருமுநிலன திர்க்குங் குரலென்றானாகக்கொள்க . 

எறியுமுரசென்க . 
( அ ) மென்பால் முதலாகக் (உக ) கடறீறாக எண்ணப்பட்ட ஐவகை 
களிலே ஒன்று மொழிந்து ( ஙக ) அரண் வலியாதே நடுங்கா நிற்கும்படி 
( ங 2 ) கடுங்குரல்விசும்படைந்து அதிரும்படி ( ங ங .) கடுஞ்சின த்தைக்கடா 
விப் ( ஙசு ) பேய்மகள் கைபுடையூஉ நடுங்க ( நடு ) உயர்ந்தோனேந்திய பிண் 
டத்தினையும் ( B. அ ) எறும்பு மூசாமரபின் ( 15.எ ) நெய்த்தோர் தூ உய நிறை 
மகிழிரும்பலியினையும் ( ந.சு ) கருங்கட்காக்கையொடு பருந் திருந்து ஆரா 
நிற்கச் ( சக ) செருப்புகள் மறவரது ( சஉ ) குரலோடே கோட்பாடு பொருந் 
திப் ( சக ) பெருஞ்சோறு உகுத் தற்கெறியப்படாநின்றது , ( சசு ) நின்மா 
சென வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன்வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) 

) க . இணர்த்ததை . ந.அ. இறும்பூதுபிரப்பின் . ( க 0 ) 
இதன்பதிகத்து அகப்பாவெறிதலைப் பகற்றீவேட்டற்கு அடையாக்கி 

முதியரை மதியுறழ் மரபிற்றழீஇ மண் வகுத்தீத்தெனக்கூட்டித் தன் 
குலத்தில் தனக்கு முதியாரை மதியோடொத்த தன் றண்ணளியால் தழீஇக் 

இருகடலுமென்றது தன்ன தாயமேல்கடலும் பிறநாட்டதாய்ப்பில் பு 
தான் பொருது கொண்டு தன்னாடாக்கிய நாட்டிற் கீழ்கடலுமென்றவாறு . 

கருங்களிற்றியானைப்புணர்நிரை நீட்டி இருகடனீருமொருபகலாடி 
யென்றது அவ்விருமுந்நீரும் ஒருபகலிலே வரும்படி யானைகளை நினைத்து 
அழைப்பித்து ஆடி யென் றவாறு . 

அயிரை பறை இயென்றது தன்னாட்டு அயிரையென்னு மலையில் 
வாழும் கொற்றவைக்கடவுளைத் தன்குலத்துள்ளார் செய்துவரும் வழிபாடு 
கெடாமல் தானும் வழிபட்டென்றவாறு . 

ஆற்றல்சான் முன்போடு காடு போந்தவெனக்கூட்டுக . 

நெடும்பாரதாயனார் முந்துறக் காடுபோந்தவென்றது தன்புரோகித 
ராகிய நெடும்பாரதாயனார் தனக்கு முன்னே துறந்து காடுபோக அதுகண்டு 
தானும் துறவுள்ளம் பிறந்து துறந்து காட்டிலே போனவென்றவாறு, 


* * 


யுரைக்க 


யகப்பா வெறிந்து பகற்றீ வேட்டு 

மூன்றாம் பத்து 

( பதிகம் . ) 
இமைய வரம்பன் றம்பி யமைவர் 
வும்பற் காட்டைத் தன்கோ னிறீஇ 


கயிறுகுறு 


மதியுறழ் மரபின் முதியரைத் தழீஇக் 
கண்ணகன் வைப்பின் மண்வகுத் தீத்துக் 
கருங்களிற் றியானைப் புணர்நிரை நீட்டி 
யிருகட னீரு மொருபக லாடி 
யயிரை பரை இ யாற்றல் சான் முன்போ 
டொடுங்கா நல்லிசை யுயர்ந்த கேள்வி 
நெடும்பார தாயனார் முந்துறக் காடுபோந்த 

பல்யானைச் செல்கெழு குட்டுவனைப் பாலைக்கௌதமனார்பாடி 
னார் பத்துப்பாட்டு , அவைதாம் : அடுநெய்யாவுதி , 
முகவை , ததைந்தகாஞ்சி , சீர்சால்வெள்ளி, கானுணங்குகடுநெறி, 
காடுறுகடுநெறி , தொடர்ந்தகுவளை , உருத்துவருமலிர்நிறை , வெண் 
கைமகளிர் , புகன்றவாயம் . இவை பாட்டின்பதிகம் .. 

பாடிப் பெற்றபரிசில் : நீர் வேண்டியது கொண்மின் என , யாலும் 
என்பார்ப்பனியும் சுவர்க்கம் புகல்வேண்டும் என , பார்ப்பாரிற் பெரியோரைக் 
கேட்டு ஒன்பது பெருவேள்வி வேட்பிக்கப் பத்தாம் பெருவேள்வியிற் பார்ப் 
பானையும் பார்ப்பனியையும் காணாராயினார் . 

இமயவரம்பன் றம்பி பல்யானைச்செல்கெழுகுட்டுவன் இருபத்தை 
யாண்டு வீற்றிருந்தான் , 


மூன்றாம்பத்து முற்றிற்று 


மண்கெழு கு " 

நான்காம் பத்து . 
( நாக ) குன்றுதலை மணந்து குழூஉக்கட லுடுத்த 

கைசுமந் தலறும் பூசன் மாதிரத்து 
நால்வேறு நனந்தலை யொருங்கெழுந் தொலிப்பத் 
ரு தெள்ளுயர் வடிமணி யெறியுநர் கல்லென 
வுண்ணாப் * பைஞ்ஞிலம் பனித்துறை மண்ணி 
வண்டூது பொலிதார்த் திருஞெம கலத்துக் 
கண்பொரு திகிரிக் கமழ்குரற் வழாஅ 
யலங்கற் செல்வன் சேவடி பரவி 
க 0 நெஞ்சுமலி யுவகையர் துஞ்சுப்பதிப் பெயா 
மணிநிற மையிரு ளகல நிலாவிரிபு 
கோடு கூடு மதிய மியலுற் றாங்குத் 
துளங்குகுடி விழுத்திணை திருத்தி முரசுகொண் 

டாண்கட னிறுத்தரின் பூண்கிளர் வியன்மார்பு 
கரு கருவி வானந் தண்டளி தலைஇய 

வடதெற்கு விலங்கி விலகுதலைத் தெழிலிய 
பனிவார் . விண்டு விறல்வரை யற்றே 
கடவு ளஞ்சி வானத் திழைத்த 

தூங்கெயிற் கதவங் காவல் கொண்ட 
உ 0 வெழூஉநிவந் தன்ன பரேரெறுழ் முழவுத்தோள் 
வெண்டிரை முந்நீர் வளைஇய வுலகத்து 
வண்புகழ் நிறுத்த வகைசால் செல்வத்து 
வண்ட னனையைம னீயே வண்டுபட 

வொலிந்த கூந்த லறஞ்சால் கற்பிற் 
உரு குழைக்குவிளக் காகிய வொண்ணுதற் பொன்னி 

னிழைக்குவிளக் காகிய வவ்வாங் குந்தி 
விசும்புவழங்கு மகளி ருள்ளுஞ் சிறந்த 
செம்மீ னனையணின் றொன்னகர்ச் செல்வி 
நினைதிர் பிரங்கல வாகி வலனேர்பு 

இப்பெயர் பஞ்ஞிலமெனவும் வழங்கும் , 


சாக 


ஈ .0 வியன்பனை 
தடங்கிய 

* னோன் 
நான்காம் பத்து . 
ளொடுங்காத் தெவ்வ ரூக்கறக் கடைஇப் 
புறக்கொடை யெறியார்நின் மறப்படை கொள்ளுநர் 

நகைவர்க் கரண மாகிப் பகைவர்க்குச் 
5 - ரு சூர் நிகழ்ந் தற்றுநின் றானை 
போர்மிகு குருசினீ மாண்டனை பலவே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழுகுவண்ணம் .. 
தூக்கு - செந்தூக்கு.. 

பெயர் - ( அ ) கமழ்தாற்றுழாய் .. 
( ச ) ஒலிப்பப் ( அ ) பாவியென முடிக்க. 

ரு ) மணியெறிதலை உன்ணாப்பைஞ்ஞிலத்தின் தொழிலாக்கி ,, 
அவர்கள் மணியையெறிந்து தீர்த்தமாடுகின்றார்களாகக்கொள்க . 

உண்ணாப்பைஞ்ஞிலமென்றது அத் திருமால் கோயிலுள் வரம் 
வேண்டி உண்ணாது கிடந்த மக்கட்டொகுதியென்றவாறு . 

எறியுநரென்றது வினையெச்சமுற்று . 

இனி எறியுக ரென்பதனைத் தொழிற்பெயராக்கி , மணியையெறிவார் , 
தீர்த்தமாடுவோர் ஆடுதற்கு இது முத்தமென்று அறிந்துவருதற்பொருட்டு 
அம்மணியையெறிந்து ஆரவாரிப்பவென்றுரைப்பாருமுளர். 

அ . கமழ்குரற்றுழாயென்றது நாறுகின்ற பூங்கொத்துக்களையுடைய 
துழாயென் றவாறு . 

நாறாத பூவுடையதனை மிக நாறுவதொன்று போலச் சாதிபற்றிச் 
சொன்ன சொற்சிறப்பான் , இதற்கு , கமழ்தாற்றுழாய் என்று 
யிற்று , . 

செல்வனென்றது திருவனந்தபுரத்துத் திருமாலை போக 
கரு . பாதிப்பெயா வென்னும் எச்சத்தினை ( க2. ) மதியம் இயலும் 
ரங்கென்னும் வினையொடு முடிக்க.. 

( சு ) உண்ணாப்பைஞ்ஞிலம் ( க 0 ) நெஞ்சுமலியுவகையராய்த் தாக் 
தாம் துஞ்சுபதிகளிலேபெயரும்படி ( கக ) மையிருளகல ( க 2 ) கோடு 
கூடு மதியம் இயலுற்றாங்குத் ( கஉ ) துளங்கு குடி விழுத்திணை திருத்தி 
யெனக்கூட்டி , உண்ணாதுவரங்கிடந்த 

மக்கட்டொகுதி வரம்பெற்று 
கெஞ்சுமலிந்த உவகையராய்த் தாந்தாம் அஞ்சுபதிகளிலே பெயரும்படி 
இருள் அகல விரிந்து கோடு கூடு தலையுடைய உவாம தியம் 


பெயரா 


பதிற்றுப் பத்து . 


காத 


இனி, ( கா ) துஞ்சுபதிப் பெயரவென்னுமெச்சத்தினை ( கச ) 
ஆண் கடனிறுத்தவென்னும் வினையொடு முடித்து , வழி ஆறலைகள்வர்முத 
வாய ஏ தங்களின்றித் தாந்தாம் துஞ்சுபதிகளிலே பெயரும்படி தன் ஆண் 
மைக்கடனையிறுத்தவென்று உரைப்பாருமுளர் . 

முரசகொண்டென்றது சிலகாலத்துப் பயன்கொள்வாரின் 
மையிற் பண்ணழிந்து கிடந்த பழமுரசினைத் தான் தோன்றி அதன் அழிவு 
தீர்த்து அதன் பயன் கொண்டென் றவாறு 

ஆண் கடனிறுத்தவென் றது . ஆண்மக்களாயுள்ளார். தங்கீழ் 
வாழ்வாரைக் காத்தற்பொருட்டு அவர்க்கு அவர்செய்யும் கடன்களெல்லாம் 
செய்து முடித்தவென்றவாறு . 

விலங்கியென்றதனை விலங்கவெனத் திரிக்க . 

பனிவார் விண்டுவாகிய விறல்வரையென இருபெயரொட்டு . 
( உச ) கூந்தலினையும் கற்பினையும் ( உரு ) து தலினையும் (உக ) உந்தி 
யினையுமுடைய ( உ அ ) தொன்னகர்ச் செல்வியென மாறிக்கூட்டுக . 

உஅ . செம்மீன் - அருந்துதி . 
உக. நிலன திரவெனத் திரிக்க , 
ஙக . புடையலென்றது பனந்தார் .. 

( க.க ) புடையலினை யும் கழனோன்முளி யுமுடைய ( s ) சின் 
படைகொள்ளுகரென மாறிக்கூட்டுக . 

ஈண்டுப் படை கொள்ளும் ரென்றது படைத்தலைவரை யென்ற 


கசு . 


கஎன் 


5 . 


வா 


( கச ) நின்மார்பு (கஎ ) பனிவார்விண்டு விறல்வரையற்று ; (20) 
நின்றோள்கள் எழூஉரிவந்தன்ன ; ( உ ) நீ தான் வண்டனென்பவனை 
அனையை ; ( உ அ ) நின்செல்வி செம்மீனனையள் ; ( ME ) நின் மறப்படை 
கொள்ளுநர் புறக்கொடையெறியார் ; (கூரு ) நின்றானை ( ந.சி ) நகைவர்க்கு 
அரணமாகிப் பகைவர்க்குச் ( ஙரு ) சூர் நிகழ்ந்தற்று ; அவ்வாற்றாற் ( ch ) 
குருசில் , நீ பலவும் மாட்சிமைப்பட்டனையென் வினை முடிவு செய்க 

இதனாம் சொல்லியது , அவற்குள்ள மாட்சிமையெல்லாமெடுத்து 
டன் புகழ்ந்தவாறாயிற்று . 
( பி - ம் .) 2. மாந்தரோங்குக. 

உ 0 . நிமிர்ந்தன்ன 
( ங 2 . ) மாண்டனை பலவே போர்மிகு குருசினீ 

மாதிரம் விளக்குஞ் சால்புஞ் செம்மையு 
முத்துடை மருப்பின் மழகளிறு பிளிற 
மிக்கெழு கடுந்தார் துய்த்தலைச் சென்று 


1} FI , கயலாக்கணம் , 


நான்காம் பத்து 


ரு துப்புத்துவர் போகப் பெருங்கிளை யுவப்ப 

வீத்தான் றானா விடனுடை வளனுக் 
துளங்குகுடி திருத்திய வலம்படு வென்றியு 
மெல்லா மெண்ணி னிடுகழங்கு "தபுரு 

கொன்னொன்று மருண்டனெ னடுபோர்க் கொற்றவ 
க 0 நெடுமிடல் சாயக் கொடுமிட றுமியப் 

பெருமலை யானையொடு புலங்கெட விறுத்துத் 
தடந்தா ணாரை படிந்திரை கவரு 
முடந்தை நெல்லின் கழையமல் கழனிப் 

பிழையா விளையு ணாடகப் படுத்து 
கடு வையா மாலையர் வசையுநர்க் கறுத்த 

பகைவர் தேஎத் தாயினுஞ் 
சினவா யாகுத லிறும்பூதாற் பெரிதே . 

இதுவுமது . 

பெயர் - (கங ) கழையமல் கழனி . 
அ , இடுகழங்குதபுகவென்றது இடுகழங்கும் அலகுதபுதற்குக்காரண 
நாதா 
மாக இருப்பனவென்றவாறு . 
தபுகவென்றது பெயர்த் திரிசொல் . 

நெடுமிடல் - அஞ்சி இயற்பெயராம் . கொடுமிடல் , மிடல் 
வலி ; என்றது வலியாற் செய்யப்படும் போரினை . 

மு ... மாகிய கழையென இருபெயரொட்டு , நெல்லின் கழை 
நெல்லினது கழை 

நெற்றாளை அதன்பருமையாலே மூங்கிலோடு ஒப்புமைபற்றிக் கழை 
யென்று பெயர்கொடுத்தசிறப்பான் , இதற்கு , கழையமல் கழனி என்று 
பெயராயிற்று . 

கரு வையா மாலையசென்றது ஒன்றில் வகைப்படாத இயல்பை 
யுடையாரென்றவாறு . 

கரு சு . வகையுநர்க் கறுத்த பசைவரென் றது தங்கள் , பகைவ 
ரொடு செற்றம்கொண்டாடாது ஒழிந்திருக்கவேண்டுமளவினும் ஒழியாது 
அவர்களை அக்கடப்பாடன்றி வெகுண்டிருத்தலே தொழிலாகவுடைய பகை 
வெரென் றவாறு . 
வசையுக - பகைவர் 

வசையுரென்றது பெயர்த் திரிசொல் , 
இனிக் ககரவொற்றின்றி வசையுநர்கறுத்த என்பது பாடமாயின், அதனை 


க 


He 


ம யாதெனின் , பகைவர்செய்த 

( கசு ) அப்பகைவரிடம் 

பதிற்றுப் பத்து , 
வினையெச்சவினைக்குறிப்புமுற்றுத் திரிசொல்லாக்கி ,, வசைசொல்லுதலு 
டையவராய் வெகுண்ட பகைவ சென்று உரைப்பாருமுளர். 

( க ) குருசில் , நீ பலகுண்ங்களுமாட்சிமைப்பட்டனை ; ( அ ) அப்பல 
குணங்களும் எண்ணப்புகின் , இடுகழங்கு தபும் எல்லையவாயிருக்கும் ; ( கூ ) 
கொற்றவ , பலகுணத்தினும் ஒன்றைக் கொன்னே யான் வியந்தேன் ; அப் 
குத் தண்டமாக அவர் ( கச ) நாட்டை அகப்படுத்திக்கொண்டு ( கரு ) 
( கஎ ) சினவர்தொழிகின்ற பொறை எமக்குப் பெரிதும் வியப்பாகாநின்ற 
தென் வினை முடிவுசெய்க , 

இதனாற் சொல்லியது , அவற்குள்ள பலகுணங்களையும் உடனெண் 
ணிப் புகழ்ந்து அவற்றுட் பொறையுடைமையை மிகுத்துப் புகழ்ந்தவாறா 
யிற்று . 

( பி- ம் . ) கச . பிழையாவினையினாடு , 
( நந ) இறும்பூதாற் பெரிதே கொடித்தே ரண்ணல் 

வடிமணி யணைத்த பணைமரு ணோன்றாட் 
கடிமரத்தாற் களிறணைத்து 

நெடுநீர துறை கலங்க 
ரு மூழ்த்திறுத்த வியன்றானையொடு 
புலங்கெட நெரிதரும் வரம்பில் வெள்ளம் 
வாண்மதி லாக வேன்மிளை யுயர்த்து 
வில்விசை யுமிழ்ந்த வைம்முள் ளம்பிற் 

செவ்வா யெஃகம் வளை இய வகழிற் 
க 0 காரடி யுருமி னுறு முரசிற் 

கால்வழங் காரெயில் கருதிற் 
போரெதிர் வேந்த சொரூஉப நின்னே . 

. 
வண்ணம் - ஒழுகுவண்ணம் . 
தூக்கு - செந்தூக்கும் வஞ்சித் தூக்கும் . 
பெயர் - ( க ) வரம்பில் வெள்ளம் . 


"இறை - வஞ்சித்துறைப்பாடாண்பாட்டு. 


உ - க . - கோன்றாட்களிறென மாறிக் கூட்டுக . 


வியன்றானையென்றது பகைவர்காட்டெல்லையின் 
சென்றுவிட்ட தூசிப்பெரும்படையை . 


முற்பாடு 


இனிக் கால்வழங்காரெயிலெனக் காற்றல்லது வழங்கா ஆரெயிலென்று 
ருதினென் ற ,லுமொன்று . 

றுச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

எடுத்துக் 
நான்காம் பத்து , 
வரம்பில் வெள்ள மென்றது அதனோடு கூடி நாட்டுள்ளுச் 
சென்றுவிடும் பேரணிப் பெரும்படையை , 

கரையையுடைய்கடலை வரம்புடைய வெள்ளமென்றாக்கி இதனை 
வரம்பில்வெள்ளமென்று கூறியசிறப்பான் , இதற்கு வாம்பில் வெள்ளம் 
என்று பெயராயிற்று . 

வெள்ளமென மகரவொற்றுக் கெடாமையான் இருபெயரொட்டுப் 
பண்புத்தொகையன்றி ஒருபொருளாக இருபெயர் நின்றதாக்கிக்கொள்க 

சு - கக . படை வெள்ளத்தை ஆரெயிலென்றது அரசன் றனக்கு 
ரெயில்போல அரணாய் நிற்றலினெனக்கொள்க . 
பகைவர்மதிலாக்கி , அதனை வரம்பில்வெள்ளம் கொள்ளக்கரு தினென்று 
உரைப்பாருமுளர் . 

எ . உயர்த்தென்பதனை உயர்த்தவென த்திரித்து , அதனை ( க ) எஃகம் 
வளை இயவென்பதெனொடு முடிக்க . 
( கூ ) செவ்வாயெஃகம்வளை இய அகழினையும் 

அகழினையும் ( அ ) வில்விசை 
யுமிழ்ந்த அம்பாகிய வைம்முள்ளினையுமுடைய ( க்க ) ஆரெயிலென மாறிக் 
கூட்டுக . 

க . செவ்வாயெஃகமென்றது முனைமுகத்திற்செல்லாதொழிந்த 
கூர்வேற் கருவிகளையெனக்கொள்க . 

இனி , வாள் மதிலாகவென்றுவைத்துப் பின்னை ஆர் எயிலென்றது , 
வாண்மதிலைச்சூழ்தலையுடைய ஆராகிய எயிலினையெனக் கொள்க ; ஈண்டு 
ஆராவது காலாள் வழங்கிச்செல்கின்றபடையின் திரட்சி . இனி வரம்பில் 
வெள்ளமானது வாள் மதிலாக வேல்மிளை உயர்த்துக் கால்வழங்கு 

( க ) அண்ணல் , இது பெரிதும் இறும்பூதாயிருந்தது ; யாதெனின் , 
( சு ) வரம்பில்வெள்ளம் ( கக ) கால் வழங்காரெயிலெனச் சொல்லப்பட்ட 
பின்படை போர்செய்யக்கருதின் , ( கஉ ) நின்னோடு போரெதிர்ந் தவேந்தர் 
பொரமாட்டர்து நின்னை நீங்குவர் ; இஃது அதுவென வினை முடிவுசெய்க 
, 

மேலிட்டுக் 
கூறினமையான் , வஞ்சித்துறைப்பாடாணாயிற்று 

கூ . கடிமரத்தான் என்றது முதலாக மூன் றடிவஞ்சியடியாக வந்த 
மையான் , வஞ்சித்தூக்குமாயிற் 

( 5 ) 
7 


ஆர் 


எழில் 


- 


ரு . 

பதிற்றுப் பத்து . 
( ஈச . ) ஒரூஉப நின்னை யொருபெரு வேந்தே 

யோடாப் பூட்கை யொண்பொறிக் கழற்கா 
லிருலெம் தோயும் விரிநூ லறுவையர் • 

செவ்வுளைய மாவூர்ந்து 
ரு நெடுங்கொடிய தேர்மிசையு 
மோடை விளங்கு முருகெழு புகர் நுதற் 
பொன்னணி யானை முரண்சே ரெருத்தினு 
மன்னிலத் தமைந்த . 

மாறா மைந்தர் மாறுநிலை தேய 
க 0 முரைசுடைப் பெருஞ்சமந் ததைய வார்ப்பெழ 

வரைசுபடக் கடக்கு மாற்றற் 
புரைசான் மைந்தநீ யோம்பன் மாறே . 
துறை 

தும்பையரவம் . 
வண்ணழம் தூக்கும் அது . 

பெயர் - ( உ ) ஒண்பொறிக்கழற் கால் . 
( க ) ஒரூஉப ( க ) அறுவையரென முடிக்க . 

உ . ஒண்பொறிக் கழற்காலென்றது தாங்கள் செய்த அரிய போர்த் 
தொழில்களைப் பொறித்தலையுடைய ஒள்ளிய கழற்காலென்றவாறு . 

இச்சிறப்பான் , இதற்கு ஒண்பொறிக்கழற்கால் என்று பெயரா 
யிற்று . 

( க ) வேந்தே , ( ச ) மாவூர்ந்து ( கக ) அரசுபடக்கடக்குமாற்றலையு 
டைய ( கஉ ) புரைசான்மைந்த , அவ்வாற்றலிடத்துவரும் குறைகளுக்குப் 
பிறரை ஏவாது அவற்றை நீயே பாதுகாத்துச்செய்தலால் , ( க ) ஒரூஉப ( ந .) 
அறுவையரெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச் சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

மாற்றார் . நாடுகோடல் முதலாயினவன்றி வென்றி கோடலே கூறி 
னமையால் , துறை தும்பையாய் ஒரூஉபவெனப் படையெழுச்சிமாத்திரமே 
கூறினமையான் , அதனுள் அரவமாயிற்று . 

( ச ) செவ்வுளைய என்பது முதலாக இரண்டும் வஞ்சியடியாய் வந் 
தமையான் , வஞ்சித் தூக்குமாயிற்று . 

( ச ) 
( நரு . ) புரைசான் மைந்த நீயோம்பன் மாறே 

யுரைசான் றனவாற் பெருமைநின் வென்றி 
யிருங்களிற் றியானை யிலங்குவான் மருப்பொடு 


ருக 


நெடுந்தேர்த் திகிரி தாய வியன்களத் 

பிறரி 
அருளுடைச்சேவல் . 

நான்காம் பத்து , 
( ரு தளகுடைச் சேவற் கிளைபுகா வாரத் 
தலை துமிந் தேஞ்சிய மெய்யாடு பறந்தலை 
யந்தி மாலை விசும்புகண் டன்ன 
செஞ்சுடர் கொண்ட குருதி மன்றத்துப் 

பேஎ யாடும் வெல்போர் 
க 0 வீயா யாணர் நின்வயி னானே . 

துறை - வாகைத் துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் அது . 
தூக்கு - செந்தூக்கு .. 

பெயர் - ( கா ) மெய்யாடு பறந்தலை . 
கு . 

அளகுடைச்சேவலென்றது பெடையொடு கூடின பருந்தின் 
சேவலை . 

வியன்களயென்றது ஒன்றான போர்க்களப்பரப்பை . 
பறந்தலையென்றது அப்பெரும்பரப்பின் உட்கள் த்தை . 

மன்றென்றது அவ்வுட்களத்தின் நடுவை ; அது மன்று போற 
லின் , மன்றெனப்பட்டது . 
குறையுடலெழுந்தாடுவது ஒருபெயருடையார் 

பலர்பட்ட 
வழியன்றே ; அவ்வாற்றாற் பலர்பட்டமை தோன் றக் கூறியசி றப்பான் , இத 
ற்கு மெய்யாடுபறந்தலை என்று பெயராயிற்று . 

வெல்போர் வீயா யாணரென் றது வெல்போராகிய 
இடையறாது வருகின்ற செல்வமென்றவாறு . 

ஆன் , அசை . 

( க ) மைந்த ,பின்படை அழிவுபடாமை நீஓம்புவினை செய்தமையானே , 
( உ ) நின்வென்றிகளின்பெருமை 

க 0 
( உ ) புகழ்ச்சியமைந் தனவென முடிவுசெய்க. 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச் சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
உரைசான றன் 

நின்வென்றியெனக் கூறினமையான் , வாகைத் 
துறைப் பாடாணாயிற்று . 
( பி - ம் . ) உ . பெருமகின்வென்றி . -ரு . அருகுடைச்சேவல் 

. 


80 


க 0 . 


- 


5 


ஙகா. ) வீயா யாணர் நின்வயி னானே 

தாவா தாகு மலிபெறு வயவே 
மல்ல லுள்ளமொடு வம்பமர்க் கடந்து 


அதனானே ( உ ) நின் துவலி ( க ) நின்னிடத்துக் ( உ ) கேடுபடாததாயிருந்தது ; 
ரூஉ 

பதிற்றுப் பத்து . 
செருமிகு முன்பின் மறவரொடு தலைச்சென்று 
டு பனைதடி புனத்திற் கைதடிபு பலவுடன் 
யானை பட்ட வாண்மங்யகு கடுந்தார் 
மாவு மாக்களும் படுபிண முணீ இயர் 
பொறித்த போலும் புள்ளி யெருத்திற் 

புன்புற வெருவைப் பெடைபுணர் சேவல் 
க 0 குடுமி யெழாலொடு கொண்டு கிழக் கிழிய 

நிலமிழி நிவப்பி னீணிரை பலசுமந் 
துருவெழு கூளிய ருண்டு மகிழ்ந் தாடக் 
குருதிச் செம்புன லொழுகச் 
செருப்பல செய்குவை வாழ்கரின் வளனே . 

துறை - களவழி . 
வண்ணமும் தூக்கும் அது , 

பெயர் - ( சு ) வாண்மயங்கு கடுந்தார் . 
( ச ) தலைச்சென்று ( ங ) வம்பமர்க்கடந்தென மாறிக்கூட்டுக . 

வம்பம்ரென் றது முன்புசெய்துவருகின்ற போரன்றிப் பகைவர் 
புதிதாகப் பகைத்துச்செய்யும் போரினை . 

வாள் மயங்குதலாவது இரண்டுபடையின்களும் தம்மில் தெரி 
யாமல் மயங்குதல் , 

இச்சிறப்பான் , இதற்கு வாண்மயங்குகடுந்தார் என்று பெயர் 
யிற்று . 

க . கிழக்கென்றது கீழான பள்ளங்களை . 
( x ) உள்ளமொடு வம்பமர்க்கடந்து ( க்ச ) செருப்பலசெய்குவை ; 


கா , 


அதன்மேலும் இதற்கு அடியாகிய ( கச ) நின்போர்வளம் வாழ்கவெனக் 
கூட்டி வினை முடிவுசெய்க . 

இதனாற்சொல்லியது , அவனவென்றிச்சு தடபுக் கூறியவாறாயிற்று . 

மிகுதிவகையால் , தன் போர்க்களச்சிறப்புக் கூறினமையின் , துறை 
களவழியாயிற்று 
( நா.எ.) வாழ்கநின் வளனே நின்னுடை வாழ்க்கை 

வாய்மொழி வாயர் நின்புக ழேத்தப் 
பகைவ ராரப் பழங்க ணரு 

களி 
நகைவ ரார நன்கலஞ் சிதறி 
ரு யான்றவிந் தடங்கிய செயிர்தீர் செம்மால் 


! .. 


छ 


நான்காம் ப 
மன்னெயி லெறிந்து மறவர்த் தரீஇத் 
லெயின் முகஞ்சிதையத் தோட்டி யேவலிற் 
வான்றோய் நல்லிசை யுலகமொ ஒயிர்ப்பத் 
துளங்குகுடி , திருத்திய வலம்படு வென்றியு 

மாயிரும் புடையன் மாக்கழல் புனைந்து 
க 0 தொன்னிலைச் சிறப்பி னின்னிழல் வாழ்நர்க்குக் 

கோடற வைத்த கோடாக் கொள்கையு 
நன்றுபெரி துடையையானீயே 
வெந்திறல் வேந்தேயிவ் வுலகத் தோர்க்கே . 

துறை - செந்துறைப் பாடாண்பாட்டு , 
வண்ணமும் தூக்கும் அது . 

பெயர் - ( எ ) வலம் படுவென்ற. 

வலம்படுவென்றியென்றது மேன்மேலும் (ப போர் வென்ற 
படுதற்கு அடியாகிய வென்றியென்றரை 

ச்சிறப்பான் , இதற்கு வலம் படுவென்றி என்று பெயராயிற்று 

( ரு ) செம்மால் , ( எ ) பாங்குகுடி திருத்திய aasis வென்றியும் 
( கூ )மன்னெயில்களையெறிந்து அதில்வாழும் மறவர்களைப் பிடித்துக்கொண்டு 
( க 0 ) பழைதான நிலைமைச்சிறப்பா!.) 33 )... ய கின்னிழலில் வாழும் வீரர்க் 
குக் ( கக ) கொடுமை அ.அம்படிடைத்த பிறழாக்கொங்கையும் ( க . ) நீ 
மிகப் பெரி துடையையாயிரான்றும் ; ஆதலால் , ( க fa . ) (வேக்தே , இவ்வுல 
கத்தோர் ஆக்கத்தின் பொருட் (ச ) சின்செல்லமும் சின்னாம்மாளும் வாழ் 
வனவாக்வெனக்கூட்டி வினை முடிவுசெய்க 

இதனாற்சொல்லியது , அவற்குள்ளா குளங்களையெல்லாம் எர்த்துப் 
புகழ்ந்து அவன் செல்வத்தையும் அன்பாயும் வாழ்த்தியவாறுயிற்து. 

( பி - ம் . ) ஈ , பகைவராயிரம். .ே செம்மன் , ( எ ) 
( ந.வு. உலகத் தோரே பலர்மற் செல்வ 

இரல்லா ருள்ளுநின் னல்லிசை மிகுமே 
வளந்தலை மயங்கிய பைதிரந் திருத்திய 
களங்காய்க் கண்ணி நார்முடிச் சோ 


H 


றோட்டி தந்த தொடிமருப் பியானைச் 
செவ்வுளைக் கலிமா வீகை வான்கழம் 
செயலமை கண்ணிக் சேரலர் வேந்தே 
பரிசிலர் வெறுக்கை பாணர் நாளவை 


(நிச 


) ) 

பதிற்றுப் பத்து , 
க 0 வாணுதல் கணவ மள்ள ரேறே 

மையற விளங்கிய வடுவாழ் மார்பின் 
வசையில் செல்வ வான வரம்ப 
வினியவை பெறினே தனிதனி நுகர்கேந் 

தருகென விழையாத் தாவி னெஞ்சத்துப் 
கரு பகுத்தூண் டொகுத்த வாண்மைப் 
பிறர்க்கென வாழ்திநீ யாகன் மாறே . 

இதுவுமது . 
பெயர் - ( கூ ) பரிசிலர் வெறுக்கை 

களங்காய்க்கண்ணிலார்முடியென்றது களங்காயாற்செய்தகண் 
ணியும் நாராற்செய்தமுடியுமென் றவாறு . 

தான் முடிசூடுகின் றகாலத்து ஒரு காரணத்தால் முடித்தற்குத்தக்க 
கண்ணியும் முடியும் உதவாமையிற் களங்காயாற் கண்ணியும் நாரால் முடியும் 
செய்துகொள்ளப்பட்டனவென்றவாறு , 

க . பரிசிலர் வெறுக்கையென்றது பரிசிலர்வாழ்வென்றவாறு . 
இச்சிறப்பான் , இதற்கு , பரிசிலரீவெறுக்கை என் றுபெயராயிற்று. 

நாளவையுடைமையாற் பாணர்நாளவையென்றும் அவற்குப் பெய 
ராயிற்று . 

( ச ) சேரல் , ( அ ) சோலர் வேந்தே , ( கூ ) பரிசிலர்வெறுக்கை , பாணர் 
நாளவை , ( க 0 ) வாணுதல்கணவ, மள்ளரேறே , (கஉ ) வசையில்செல்வ , 
வான வரம்ப , (க) செல்வர் உலகத்தார் பலர்மன் ; ( அச்செல்வத்தாரெல்லாம் 
ஆண்மையானே ( கசு ) பிறர்க்கெனவாழ் திநீயாகலான் , ( உ ) அவர்களெல் 
லாருள்ளும் நின்நல்லிசை மிகுமெனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

தனாற் சொல்லியது , அவன்கொடைச்சிறப்புக் கூறியவாறா 
யிற்று . 
( பி - ம்) கசு . எ 

வாழ்க நீ . 
(ஙகூ . ) பிறர்க்கென வாழ்திநீ யாகன் மாறே 

யெமக்கிலென் னார்கின் மறங்கூறு குழாத்தர் 
துப்புத்துறை போகிய வெப்புடைத் தும்பைக் 
கறுத்த தெவ்வர் கடிமுனை யலற 
ரு வெடுத்தெறிந் திரங்கு மேவல் வியன்பணை 
யுருமென வதிர்பட்டு முழங்கிச் செருமிக் 
கடங்கா ராசரண் வாடச் செல்லுங் 


ன . 


புன்புறப் 
எடுத்தெறியவெனத் திரிக்க . ஏவல்வியன்பணையென்றது எடுத்த 
நான்காம் பத்து . 

ருரு 
கால னனைய கடுஞ்சின முன்ப 

வாலிதி , னூலி னிழையா நுண்மயி ரிழைய 
க 0 பொறித்த போலும் புள்ளி யெருத்திற் 

வலந்தலை வேலத் துலவை யஞ்சினைச் 
சிலம்பி கோலிய வலங்கற் போர்வையி 

னிலங்குமணி மிடைந்த பசும்பொற் படலத் 
கரு தவிரிழை தைஇ மின்னுமிழ் பிலங்கச் 

சீர்மிகு முத்தந் தைஇய 
நார்முடிச் சேரனின் போர்நிழற் புகன்றே . 

துறை 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( ரு ) ஏவல்வியன்பணை , 

எமக்கிலென்னார் நின்மறங்கூறு குழாத்தரென்றது நின்படைக் 
குழாத்திற் படைத்தலைவர் நீ பிறர்க்கென வாழ்தியாகையால் , அவரும் தம் 
பால் இரந்து சென்றார்க்கு எமக்கு இல்லையென்று மறாரென்றவாறு . 


வாகை . 


2 : 


. 


கஉ 


வினை முடிந்ததெனாது மேன்மேலும் படையைக் கடிமுனைக்கண் ஏவு தலை 
யுடைய முரசென்றவாறு 
இச்சிறப்பான் ; இதற்கு ஏவல்வியன்பணை என்று பெயராயிற்று . 

இழைய ( கரு .) போர்வையெனக்கூட்டுக . 

புறவின் கண நிரையலறுதல் - அப்போர்வையை வலையெனக் 
கருதி அலறுதல் . 

உலவையஞ்சினையென்றது உலந்த சிறுகொம்பினையுடைய 
பெருங்கொம்பினை . 

இலங்கு மணிமிடைந்த பசும்பொற் படலமென்றது விளிம்பு 
மணியழுத்திய பொற்றகட்டாற்செய்த கூட்டினை , 

கரு . அவிரிழை தை இயென் றது விளங்கின நூலாலே முத்தைக் 
கோத்தென் றவாறு . 
போர்வையின் ( கச ) முத்தந்தை இயவென்றது 

அப்போர் 
வையை முத்தாற் சூழுமாறுபோல அக்கூட்டினைச் செறிந்த நார்முடியின் 
பொல்லாங்கு குறைதற்கு முத்துவடங்களைச் சூழ்ந்தவென்றவாறு . 

( கங ) போர்வையின் ( கசு ) முத்தந்தை இய ( கச ) பசும்பொற்பட 
லத்து ( 57 ) நார்முடியென்று மாறிக்கூட்டுக . 


ருகா 


பதிற்றுப் பத்து 


சக் 


நின்போராகிய நிழலை என்றும் உளவாகவேண்டுமென்று 
விரும்பியென்றவாறு . போரை நிழலென்றது , அப்போர் மறவரது ஆக்கத் 
திற்குக் காரணமாகலின் . 

( அ ) முன்ப , ( கஎ ) சேரல் , ( க ) நீ பிறர்க்கென வாழ் தியாகலான் , 
( உ ) நின் மறங்கூறுகுழாத்தர் ( கஎ ) நின்போர்நிழற்புகன்று ( உ ) எமக்கு 
இல்லையென்னாரெனக்காட்டிவினை முடிவு செய்க . 

இனி இதற்குப் பிறவா று கூட்டி வேறுபொருளுரைப்பாருமுளர் , 

இதனாற்சொல்லியது , அவன் கொடைச்சிறப்பும் அவன் வென்றிச்சிற 
ப்பும் உடன்கூறியவாறாயிற்று . 

அம்மறவரது கொடைக்குக்காரணம் அவன்வென்றியாகலின் , துறை 
வாகையாயிற்று . 
( ச ) போர்நிழற் புகன்ற சுற்றமொ டூர்முகத் 

திறாஅ லியரோ பெருமநின் றானை 
யின்னிசை யிமிழ்முர சியம்பக் கடிப்பிகூ உப் 
புண்டோ ளாடவர் போர்முகத் திறுப்பக் 
ரு காய்த்த கரந்தை மாக்கொடி விளைவயல் 
வந்திறை கொண்டன்று தானை யந்திற் 
களைநர் யாரினிப் பிறரெனப் பேணி 
மன்னெயின் மறவ ரொலிய விந் தடங்க 
வொன்னார் தேயப் பூமலைந் துரை இ 
வெண்டோடு நிரைஇய வேந்துடை யருஞ்சமங் 
கொன் றுபுறம் பெற்று மன்பதை நிரப்பி 
வென்றி யாடிய தொடித்தோண் மீகை 
யெழுமுடி கெழீஇய திருஞெம ரகலத்துப் 

பொன்னங் கண்ணிப் பொலந்தேர் . நன்னன் 
கரு சுடர்வீ வாகைக் கடிமுத றடிந்த 

தார்மிகு மைந்தி னார்முடிச் சோல் 
புன்கா லுன்னஞ்சாயத் தெண்கண் 
வறிது கூட் டரிய லிரவலர்த் தடுப்பத் 

தான்றா வுண்ட நனைநறவு மகிழ்ந்து 
20 நீரிமிழ் சிலம்பி னேரி யோனே 

செல்லா யோதில் சில்வளை விறலி 


மெல்லியன் மகளி ரெழினலஞ் சிறப்பப் 

நான் காம் பத்து . 
மலர்ந்த வேங்கையின் வயங்கிழை யணிந்து 


ரு எ 


பாணர் பைம்பூ மலைய விளைய 
உரு ரின்களி வழாஅ மென்சொ லமர்ந்து 

நெஞ்சுமலி யுவகையர் வியன்களம் வாழ்த்தத் 
தோட்டி நீவாது தொடி சேர்பு நின்று 
பாக ரேவலி னொண்பொறி பிசிரக் 

காடுதலைக் கொண்ட நாடுகாணவிர்சுட 
ங கழல் விடுபு மரீஇய மைந்திற் 
றொழில்புகல் யானை நல்குவன் பல்வே . 

துறை - விறலியாற்றுப்படை . 
வண்ணழம் தூக்கும் அது . 
பெயர் - (உக ) நாடுகாணவிர்சுடர். 

போர்நிழற்புகன்ற சுற்றமென் றது படைத்தலைவரை . ஊர்முக 
மென் றது படைபொருமிடத்தை . 

( ச ) ஆடவர் போர்முகத்திறுப்ப ( ரு ) வயலிலே ( சு ) வந்து - இறை 
கொண்டன்று தானை ; ( எ ) களை நர்யார் , இனிப்பிறர் : ( உ ) பெரும் , நின்றானை 
( க ) சுற்றமொடு ஊர்முகத்து ( உ ) இறா அலிய ( எ ) ரெனச் சொல்லிப் பேணி 
யென மாறிக் கூட்டுக . 

க . ஒன்னாரென்றது. முன்சொன்ன ( அ ) மன்னெயின்ம றவர 


க . 


. 


எல்லாத் 


பகைவரை 


கஉ . 


( க 0 ) வெண்டோடு நிரைஇய ( கூ ) பூமலைந்தென மாறிக் கூட்டுக . 

கக , மன்பதை நிரப்பியென்றது தன்படையை அவ்வேந்தர் நாட்டுத் 
தன் ஆணையானே நிரப்பியென் றவாறு . 

வென்றியாடியவென்னும் பெயரெச்சத்திற்கு மீகையென்னும் 
பெயரினை அவன்றான் வென்றியாடுதற்குக் கருவியாகிய கையெனக் கருவிப் 
பெயராக்குக . 

மீகை - மேலெடுத்தகை . 

கச . பொன்னங்கண்ணியும் பொலந்தேரும் நன்னற்கு 
க்குக . 
உன்னம் சாயவென்றது தன்னொடு பொரக்கருதுவார் 

நிமித் 
தம்பார்த்தவழி அவர்க்கு வென்றியின்மையிற் கரிந்து காட்டவென்றவாறு, 

5 அ . வறிது கூட்டு அரியலென் றது களிப்பு விறக்க விடும் பண்டங் 


அடையா 


கள . 


ரு அ 


பதிற்றுப் பத்து . 


* 


கள் பெருகக்கூட்டிற் களிப்புமிகுமென்று. அவை அளவேகூட்டின அரிய 


லென் றவாறு . 


உஎ 


உகூ . 


தானென்பதனைச் ( கசு ) சேரல் தானெனக்கூட்டித் தரவுண்ட 
வென்பதனை வரையாது கொடுத்தற்பொருட்டு உண்டவெனவுரைக்க . 
இனி இதற்குப் பிறவாறு உரைப்பாருமுளர் . 

தோட்டி நீவாமலெனத்திரிக்க . 
காடு தலைக்கொண்ட சுடரெனக்கூட்டுக .. 

நாடுகாணவிர்சுட 
ரென்றது நாடெல்லாம்நின்று காணும்படி நின்றெரிகின்ற விளங்கினசுடரெ 
ன்றவாறு 

இச்சி றப்பானே , இதற்கு நாடுகாணவிர்சுடர் என்று பெயராயிற்று , 

உகூ - 10. சுடரழலென் றதனைச் சுடர்போலும் அழலென உவமத் 
தொகையாக்கி அழலை அந்தயானையின் சீற்றத்தீயாக்குக , மரீஇயவென்றது 
அவ்வாறு அழல் விட்டும் பாகரேவலொடு மரீஇயவென் றவாறு . 

( கச ) சேரல் ( ககூ ) தான் ( உ o ) நேரியோன் ; (உச ) இளையர் ( உ கா ) 
களம் வாழ்த்த (உங ) மகளிர் ( உ உ ) மலர்ந்தவேங்கையின் இழையணிந்து 
( உங ) நலஞ்சிறப்பப் (உச ) பாணர் பூமலைய ( ங க ) யானையைப் பல நல்கு 
வான் ; ஆனபின்பு ( உக) விறலி , நீ செல்லாயோவெனக்கூட்டி வினை முடிவு 
செய்க . 

தனாற்சொல்லியது , அவன் கொடைச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் ) க 0 . வெண்டோடு நிரைத்த , உஎ . தோட்டி நிவந்து . 
உக . செல்லா மோதில் , 

( க ) ) 


தன் பதிகத்துக் கடம்பின் பெருவாயிலென்றது , அந்நன்னனூரை. 
நிலைச்செருவென்றது , அந்நன்னன் நாடொறுஞ்செய்தபோரினை . 

(பதிகம் .) 
ஆராத் திருவிற் சேர லாதற்கு 
வேளாவிக் கோமான் 
பதுமன் றேவி யீன்ற மகன் முனை 
பனிப்பப் பிறந்து பல்புகழ் வளர்த் 
தூழி னாகிய வுயர்பெருஞ் சிறப்பிற் 
பூழி நாட்டைப் படையெடுத்துத் தழீஇ 
யுருள்பூங் கடம்பின் பெருவாயி னன்னனை 
நிலைச்செருவி னாற்றலை யறுத்தவன் 
பொன்படு வாகை முழுமுத றடிந்து 
குருதிச் செம்புனல் குஞ்சர மீர்ப்பச் 


நான்காம் பத்து 

நிக 
செருப்பல செய்து செங்களம் வேட்டுத் 
துளங்குகுடி திருத்திய வளம்படு வென்றிக் 

களங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலைக் காப்பியாற்றுக் காப் 
பியனார் பாடினார் பத்துப்பாட்டு , அவைதாம் : கமழ்குரற்றுழாய் , 
கழையமல்கழனி , வரம்பில் வெள்ளம் , ஒண்பொறிக்கழற்கால் , 
மெய்யாபெறந்தலை , வாண்மயங்குகடுந்தார் , வலம்படுவென்றி , பரி 
சிலர் வெறுக்கை , ஏவல்வியன்பணை , நாடுகாணவிர்சுடர் . இவை 
பாட்டின் பதிகம் . 

பாடிப்பெற்றபரிசில் : நாற்பது நூறாயிரம் பொன் ஒருங்குகொடுத்துத் 
தான் ஆள்வதிற் பாகங்கொடுத்தான் அக்கோ . 

களங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல் இருபத்தையாண்டு வீற்றிருந் 
தான் . 


நான்காம்பத்து முற்றிற்று . 


ஐந்தாம் பத்து . 


H 


( சக ) புணர்புரி நரம்பின் றீந்தொடை பழுனிய 

வணரமை நல்யா ழிளையர் பொறுப்பப் 
பண்ணமை முழவும் பதலையும் பிறவுங் 
கண்ணறுத் தியற்றிய தூம்பொடு சுருக்கிக் 
ரு காவிற் றகைத்த துறைகூடு கலப்பையர் 
கைவ லிளையர் கடவுட் பழிச்ச 
மறப்புலிக் குழூஉக்குரல் செத்து வயக்களிறு 
வரைசேர் பெழுந்த சுடர்வீ வேங்கைப் 

பூவுடைப் பெருஞ்சினை வாங்கிப் பிளந்துதன் 
க 0 மாயிருஞ் சென்னி யணிபெற மிலைச்சிச் 

சேஎ ருற்ற செல்படை மறவர் 
தண்டுடை வலத்தர் போரெதிர்ந் தாங்கு 
வழையமல் வியன்காடு சிலம்பப் பிளிறு 

மழைபெயன் மாறிய கழைதிரங் கத்த 
கரு மொன்றிரண் டலபல கழிந்து திண்டேர் 

வசையி னெடுந்தகை காண்குவந் திசினே 
தாவ லுய்யுமோ மற்றே தாவாது 
வஞ்சின முடித்த வொன்று மொழி மறவர் 

முரசுடைப் பெருஞ்சமத் தரசுபடக் கடந்து 
உ 0 வெவ்வ ரோச்சம் பெருகத் தெவ்வர் 

மிளகெறி யுலக்கையி னிருந்தலை பிடித்து 
வைகார்ப் பெழுந்த மைபடு பரப்பி 
னெடுத்தே றேய கடிப்புடை வியன்கண் 
வலம்படு சீர்த்தி யொருங்குட னியைந்து 
உரு காலுளைக் கடும்பிசி ருடைய வாலுளைக் 

கடும்பரிப் புரவி யூர்ந்தபின் 
படுந்திரைப் பனிக்கட லுழந்த தாளே . 
துறை 

காட்சிவாழ்த்து . 
வண்ணம் - ஒழுகுவண்ணம் , 


கூடின மூட்டு , 


கன் 


மூடித்தல் . 


( க ) அரசுபடக்கடந்தெனமுடித்து அத 
ஐந்தாம் பத்து ,. 
தூக்கு - செந்தூக்கு . 

பெயர் - ( அ ) சுடர்வீவேங்கை 
ரு . 

துறைகூடு கலப்பை - ஆடற்றுறைக்கு வேண்டுவனவெல்லாம் 
( க ) கடவுட் பழிச்ச ( கச ) அத்தம் ( கரு ) பலகழிந்து காண்கு வந்திசி 
னென முடிக்க 

எ . அக . ளிறு தன்சினத்தாற்செய்த செயலுக்கெல்லாம் வேங்கை 
காரணமாய்நின் றமையான் , இதற்கு , 

சுடர்வீவேங்கை என்று பெய 
நாயிற்று . 

தாவலுய்யுமோவென்றது வருத்தத்தில்நின்று நீங்குமோ 
வென் றவாறு . 

தாவென்னும் உரிச்சொல் தொழிற்பெயர்ப்பட்டுத் தாக லென 
நின்றது , 
கஅ . வஞ்சினமுடித்தல் - மாற்றார் மண்டலங்களைக் கொண்டு 

வெம்மையென்னும் பண்பிற்கு வெவ்வரென்பதும் ஒரு வாய் 
( 20 ) தெவ்வர் ( உக ) தலையென மாறிக்கூட்டுக .. 
னைக் கடக்கவெனத்திரித்து அதனை ( உங ) எடுத்தேறென்னும் தொழிற்பெய 
ரொடு முடிக்க. 

உஉ வைகார்ப்பு - ஒருகாலும் இடையறாது தங்கின ஆரவாரம் 
மைபடு பரப்பு - கடற்பரப்பு . 

( உச ) இயைந்தென்பதனை இயைய வெனத்திரித்து (உஎ) உழந்த 
வென்பதனொடுமுடிக்க ; இனி ( உசு ) ஊர்ந்தவென்பதனொடு முடிப்பினும் 
அமையும் . 
உரு காலுளையென்றது 

காற்றுனே 

உளை தலையுடையவென் ற 
வாறு , உளை தல் - விடுபடுதல் . 

( க ) நெடுந்தகை, காண்கு வந்தேன் , ( உக ) நின் ( உ எ ) கடலுழந்த 
தாள் ( கஎ ) தாவலுய்யுமோவெனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

நின்கடலுழந்த தாள் தாவலுய்யுமோவென்றதனாற் காட்சி வாழ்த் 
தாயிற்று , 

( பி - ம் . ) * , கண்ணுறுத்து , ரு . தசைத்த , கரு . கடந்து , 
உ.எ. உழத் தாளே . 


20 . 


பாடு , 


2 


M 


பதிற்றுப்பத்து . 
( சஉ . ) இரும்பனம் புடைய லீகை வான்கழன் 

மீன்றேர் கொட்பிற் பனிக்கய மூழ்கிச் 
சிரல் பெயர்ந் தன்ன நெடுவெள் ளூசி , 
நெவெசி பரந்த வடுவாழ் மார்பி 
ரு னம்புசே ருடம்பினர்ச் சேர்ந்தோ நல்லது 
தும்பை சூடாது மலைந்த மாட்சி 
யன்னோர் பெரும் நன்னுதல் கணவ 
வண்ணல் யானை யடுபோர்க் குட்டுவ 

மைந்துடை நல்லமர்க் கடந்து வலந்தரீஇ 
க 0 யிஞ்சிவீ விராய பைந்தார் பூட்டிச் 

சாந்துபுறத் தெறிந்த தசும்புதுளங் கிருக்கைத் 
தீஞ்சேறு விளைந்த மணிநிற மட்ட 
மோம்பா வீகையின் வண்மகிழ் சுரந்து 

கோடியர் பெருங்கிளை வாழ வாடிய 
கரு லுளையவிர் கலிமாப் பொழிந்தவை யெண்ணின் 
- மன்பதை மருள். வரசுபடக் கடந்து 

முந்துவினை யெதிர்வரப் பெறுதல் காணிய 
ரொளிறுநிலை யுயர்மருப் பேந்திய களிறூர்ந்து 

மான மைந்தரொடு மன்ன ரேத்தநின் 
20 றேரொடு சுற்ற முலகுடன் மூய 

மாயிருக் தெண்கடன் மலிதிரைப் பௌவத்து 
வெண்டலைக் குரூஉப்பிசி ருடையத் 
தண்பல வரூஉம் புணரியிற் பலவே 

துறை - செந்துறைப் பாடாண்பாட்டு . 
வண்ணமும் தூக்கும் அது , 
பெயர் - ( கக ) தசும்புதுளங்கிருக்கை . 

கயம் மூழ்கிச் சிரல்பெயர்ந்தன்ன நெடுவெள்ளூசியென்றது 
கயத்திலேமூழ்கிச் சிரல் எழுகின் றகாலத்து அதன் வாயலகை ஒக்கப் புண் 
களை இழைகொள்கின்ற காலத்து அப்புண்ணின் உதிரத்திலே மறைந்தெழு 
கின்ற ஊசியென் றவாறு . 

ச . நெடுவசியென்றது அவ்வூசித்தழும்பினை . வடுவென்றது . அப் 
புண்ணின் வடுவினை 


ஐந்தாம் பத்து . 


கா 


இனி நெடுவெள்ளூசியை நெட்டையென்பதோர் கருவியென்பாரு 


- 


முளர் . 


5 


வென் றது 


சேறு 


சுவை . 


அம்பென்றது அம்பாலாகிய தழும்பினை . 
ரு -சு . அம்பு சேர் உடம்பினர்ச் சேர்ந்தோரல்லது தும்பை சூடாது 
மலைந்த மாட்சியென்றது அரசன் வீரரில் , அம்புசேருடம்பினராய்த் தம் 
மோடு வீரமொத்தாரோடல்லாது போர்குறித்தார் தம்மோடு தும்டை 
சூடாமல் மாறுபட்ட மாட்சிமையுடைய வென் றவர்று!. 
க 0 - க்க , இஞ்சி வீவிராய பைந்தார் பூட்டிச் சாந்துபுறத்து எறிந்த 

மது நுகர்வுழி இடையிடைக்கறித்து இன்புறுதற்பொருட்டு 
இஞ்சியும் மோந்து இன்புறுதற்பொருட்டுப் பூவுமாக விரவித்தொடுத்த 
மாலையினைப்பூட்டி அவ்வாறு 

பயன்கோடற்குச் சாந்தும் புறத்தெறிந்த 
வென்றவாறு . 

கக . தசும்புதுளங்கிருக்கையென்றது தன்களிப்புமிகுதியால் தன்னை 
புண்டாருடல்போல அத்தசும்பிருந்து ஆடும்படியான இருப்பென்றவாறு . 

இச்சிறப்பான் , இதற்கு , தசும்பு துளங்கிருக்கை என்று பெய 
ராயிற்று . 

க 2 . 

க - க . , வண்மகிழ்மட்டத்தை ஓம்பா வீகையிற் சுரந்தெனமாறிக் 
கூட்டுக . 

இனி மணிநிறமட்டத்தினையும் ஓம்பாவீகையினது வளவியமகிழ்ச்சி 
பினையும் சுரந்தென இரண்டாக உரைத்தலுமாம் . 

( கசு ) மன்னரேத்தக் ( கஅ ) களி,மார்ந்தென முடித்து அதனைக் களி 
றூரவெனத்திரித்து ( உ O ) மூயவென்னும் வினையொடு முடிக்க . 

( எ ) பெரும் , கணவ , ( அ ) குட்டுவ , ( கச ) கோடியர்கிளை வாழ் நீ 
TLS.) சுரந்து , ( கரு ) மாப்பொழிந்தவையெண்ணின் , (உங ) 

( , ) புணரியிற்பல 
வென வினை முடிவு செய்க 

இதனாற் சொல்லியது , அவன் கொடைச்சிறப்பும் வென்றிச்சிறப்பும் 
உடன் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) உக . தெண் கழி . தெண் கமலிநிரை , 

( உ ) 
(சங . ) கவரி முச்சிக் கார்விரி கூந்த 

லூசன் மேவற் சேயிழை மகளி 
ருரல்போற் பெருங்கா லிலகுவாண் மருப்பிற் 
பொருங்கை மதமாப் புகுதரி னவற்றுள் 
ரு விருந்தின் வீழ்பிடி யெண்ணுமுறை பெறாஅக் 
கடவு ணிலைய கல்லோங்கு நெடுவரை 


cla 


ன் 


பதிற்றுப் பத்து . 


வடதிசை யெல்லை யிமய மாகத் 
தென்னங் குமரியொ டாயிடை யரசர் 

முரசுடைப் பெருஞ்சமந் ததைய வார்ப்பெழச் 
சுடு சொல்பல நாட்டைத் தொல்கவி னழித்த 

போரடு தானைப் பொலந்தார்க் குட்டுவ 
விரும்பணை திரங்கப் பெரும்பெய லொளிப்பக் 
குன்றுவறங் கூரச் சுடர்சினந் திகழ 

வருவி யற்ற பெருவறற் காலையு 
கரு மருஞ்செலற் பேராற் றிருங்கரை யுடைத்துக் 

கடியேர் பூட்டுநர் கடுக்கை மலைய 
வரைவி லதிர்சிலை முழங்கிப் பெயல் சிறந் 
தார்கலி வானந் தளிசொரிந் தாஅங் 

குறுவ ரார வோம்பா துண்டு 
20 நகைவ ரார நன்கலஞ் சிதறி 

யாடுசிறை யறுத்த நாம்பு சே ரின்குரற 
பாடு விறலியர் பல்பிடி பெறுக 
துய்வீ வாகை நுண்கொடி யுழிஞை 

வென்றி மேவ லுருகெழு சிறப்பிற் 
உரு கொண்டி மள்ளர் கொல்களிறு பெறுக 

மன்றம் படர்ந்து மறுகுசிறைப் புக்குக் 
கண்டி நுண்கோல் கொண்டுகளம் வாழ்த்து 
மகவலன் பெறுக மாவே யென்று 

மிகல்வினை மேவலை யாகலிற் பகைவருந் 
கூடு தாங்காது புகழ்ந்த தூங்குகொளை முழவிற் 

றொலையாக் கற்பதின் விலைகண் டிகுமே 
நிணஞ்சும் புகையொடு கனலசினந் தவிராது 
நிரம்ப்கல் பறியா வேறா வேணி 

நிறைந்து நெடிதிராத் தசும்பின் வயிரிய 
கூரு ருண்டெனத் தவாஅக் கள்ளின் 

வண்கை வேந்தேரின் கலிமகி ழானே 


துறை - இயன்மொழிவாழ்த்து , 
வண்ணழந் தூக்கும் அது . 
பெயர் - (கூக ) ஏறவேணி 


சிலை முழங்கிவந்து 
ஐந்தாம் பத்து . 

காடு 
முச்சி - கொண்டைமுடி , கவரிபோலுங் கூந்தலெனக்கூட்டுக . 
ரு . விருந்தின் வீழ்பிடியென்றது எண்ணுகின்ற மகளிர்க்கு விருந் 
தாகி அம்மகளிர் விரும்பிய பிடியென்றவாறு . 

இனிக் காட்டியானைக்கு விருந்தாகிய அவ்வியானைகள் விரும்பும் 
பார்வைப்பிடியென்பாருமுளர். பிடியினையே எண்ணியது , தங்கள் நடை 
யொப்புமைபற்றியென்க . 

( உ ) மகளிரென்னுமெழுவாய் ( ரு ) பெறாவென்னும் பயனிலை காண் 

ரு . பிடியது எண்ணென்க . எண்ணு முறையாவது சங்கு பற்பமுள் 
ளிட்டதொகை . 

( சு ) கல்லோங்குநெடுவரையாகிய ( எ ) இமயம் ( அ ) தென்னங்குமரி 
யொடு ( எ ) வட திசையெல்லையாகவென மாறிக்கூட்டுக . 

எல்லையாகவென்னும் வினையெச்சத்திற்கு இவ்வாறு எல்லையான 
வென ஒருபெயரெச்சச்சொல்வருவித்து அப்பெயரெச்சத்திற்கு ( அ ) ஆயி 
டையென்புழி அவ்வென்னும் வகரவீற்றுப்பன்மைச்சுட்டுப்பெயரை முடி 
பாக்குக . 

சொல்பலநாடென்றது ஆயிடை அரசர்நாடெல்லாவற்றை 
யும் . 

பணை திரங்கும் வண்ணம் பெயல் ஒளித்தலானும் குன்று 
வறங்கூரும் வண்ணம் சுடர் சினம் திகழ்கையானும் அருவியற்றவெனக் 
கூட்டியுரைக்க . 
கரு . அருஞ்செலற்பேராறு - புனல் நிறைந்த ஆறு . 
றன்பது ஆறெனமருவிற்று. 

கரையையுடைத்துத் தளிசொரிந்தாங்கென் உடைத்தற் 
றொழிலை வானத்தின்றொழிலாக்குக ; இந்நீரென ஒருபெயர்வருவித்து உடை 
க்கவெனத் திரிக்கவுமாம் . 

ஆடு சிறையறுத்த நரம்பென்றது கின்னர மென்னும் புள் 
ளின் இசையெழுகின்ற சிறகினைத் தோற்பித்த யாழ்நரம்பென்றவாறு . 

இனிச் சிறையென்றது அந்நரம்பின் ஒலியெழாமற் சிறைப்படுத்தி 
நிற்கும் அதன் குற்றமென்பாருமுளர் . 

உகூ , வாகையுழிஞையென்றது வாகையைமுடிவிலேயுடையஉழிஞை 
யென் றவாறு . 

இனி வாகையும் உழிஞையுமென இரண்டாக்கலுமாம் . 


க . 


கக 


அ . 


கன் 


உக . 


இன 


பதிற்றுப் பத்து . 


2. அ . 


6 . 


உரு . கொண்டி = கொள்ளை , 
உஎ . நுண்கோல் - பிறப்புணர்த்துங்கோல் ; நரம்பென்பது மொன்று . 
அகவலன் 

பாடும் பாணன் . 
என்றுமென்பழி உம்மையை இசைநிறையும்மையாக்கி , அவ்வென் 
றென்பதனை முன் எண்ணிநின்ற வியங்கோட்களுடன்கூட்டிப் பின்னதனை 
(உக ) இகல்வினைமேவலையென்னும் வினையொடு முடிக்க . 

இனி , என்றுமென்பதனை முன்னின்ற வியங்கோட்களுடன் கூட் 
லுமொன்று . 

முன்னின்ற ( கக ) உண்டு ( 20 ) சிதறியென்னுமெச்சங்களையும் 
( உசு ) மேவலையென்பதெனொடு முடிக்க . 

தூங்குகொளை முழவென்றது மந்தகதியையுடைய 
கேற்றமுழவு . 

ஙக . கற்பவென் றது கல்வியுடையாயென் றவாறு ; பிறிது முரைப்ப . 
நின்னிலை கண்டி கு மென்றது நின்செல்வத்தின் பெருமை நிலையெல்லாம் 
கண்டேமென் றவாறு , 

தவிராதென்றது குறைதலறியாதென்றவாறு . 

ஏறா ஏணியென் றது கோக்காலி 
அதனை ஏறாவேணியென்று வெளிப்படுத்த சிறப்பான் , இதற்கு 
ஏறவேணி என்று பெயராயிற்று . 

கூச , நிறைந்து நெடிதிராவென்றது உண்பார்க்கு வார்த்தலால் 
நிறைந்து நெடும்பொழுதிராதவென் றவாறு . 

( ஙங ) நிரம்பகல்பறியாத ( ஈ.ச ) நிறைந்துநெடிதிராத தசும்பெனப் 
பெயரெச்சமறையடுக்காக்குக . 

கூரு . உண் டெனத் தவாவென்றது உண்ணவுண்ண அக்குடங்களை 
மேன்மேலும் நிறைத்தலிற் குறையாதவென்றவாறு . 

(கக ) குட்டுவ , ( ஙக ) தொலையாக்கற்ப , (ஙசு ) வேந்தே , நின்கலிமகி 
ழின்கண்ணே (ஙக) நின்னிலை கண்டேமென மாறிக்கூட்டியுரைக்க 

வேந்தேயென்னும் விளி முன்னின் றவிளிகளோடு கூடுதலின் மாறா 


கூஉ 


நக 


யிற்று . 


இதனாற் சொல்லியது , அவன் செல்வமகிழ்ச்சி கூறியவாறாயிற்று. 

. 
( பி - ம் .) ரு . எண்ணுமெய் , கஉ . பனை திரங்க . 

க 0 . சொல் புனனாட்டை . கஅ . தளிபொழிந்தாங்கு . ( ங ) 
( சச . ) நிலம்புடைப் பன்னவார்ப் பொடுவிசும்பு துடையூ 

வான்றோய் வெல்கொடி தேர்மிசை நுடங்கப் 
பெரிய வாயினு மமர்கடந்து பெற்ற 


கான 


தாநெடை யண்ணனிற் பாடுமகள் காணியர் 
கரு நெடுமொழி பணித்தவன 

ஐந்தாம் பத்து . 
வரிய வென்னா தோம்பாது வீசிக் 
ரு கலஞ்செலச் சுரத்த லல்லது கவினுங் 
களைகென வறியாக் கசடி னெஞ்சத் 
காணி லியரோநிற் புகழ்ந்த யாக்கை 
முழுவலி துஞ்சு நோய்தபு நோன்றொடை 
க 0 நுண்கொடி யுழிஞை வெல்போ ரறுகை 
சேண னாயினுங் கேளென மொழிந்து 
புலம்பெயர்ந் தொளித்த களையாப் பூசற் 
காண்கடா வுறீஇ யணங்குநிகழ்ந் தன்ன 
மோகூர் மன்னன் முரசங் கொண்டு 
முரசுசெய் முரச்சிக் களிறுபல பூட்டி 
யொழுகை யுய்த்த கொழுவில் பைந்துணி 
வைத்தலை மறந்த துய்த்தலைக் கூகை 

கவலை கவற்றுங் குராலம் பறந்தலை 
உ O முரசுடைத் தாயத் தரசுபல வோட்டித் 

துளங்கு நீர் வியலக மாண்டினிது கழிந்த 
மன்னர் மறைத்த தாழி 
வன்னி மன்றத்து விளங்கிய காடே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணழம் தூக்கும் அது . 

பெயர் - ( கூ ) நோய்தபு நோன்றெடை , 
( க ) ஆர்ப்பொடு ( ங ) அமர்கடந்தெனக் கூட்டுக 
ரு . கலமென்றது , தான் அணிந்த ஆபரணங்களை . 

அ . நிற்புகழ்ந்த யாக்கையென்றது நின்னை எல்லாவீரரும் சொல் 
லிப் புகழ்தற்குக்காரணமாகிய யாக்கையென்றவாறு . 

( அ ) யாக்கையாகிய ( கூ ) நோய்தபு நோன்றொடையென்க. 

யாக்கையை இங்ஙனம் சிறப்பித்துக் கூறினமையான் , இதற்கு , 
நோய்தபுநோன்றெடை என்றுபெயராயிற்று . 

க 0 . அறுகையென்பான் மோகூர்மன்னனுக்குப்பகையாய்ச் சேர 
னுக்கு நட்பாயிருப்பானோர் குறுநிலமன்னன் . 

சேணனாயினும் கேளென மொழிந்தென்றது அக்கோ - நீசெய் 


வருத்தமென்றுரைக்க . 

பதிற்றுப் பத்து . 
கின்றவலிக்கு உதவி செய்தற்குச் சேயனாயினும் எனக்கு அவன்தான் நட் 
பெனச்சொல்லி யென்றவாறு . 

கஉ . கரையாப்பூசல் - ஒருவரால் மாற்றவொண்ணாத வருத்தம் . 

ககூ . அரண்கள் தா உறீஇயென்றது மாற்றார் அரண்களை அழித் 
தற்றொழிலைத் தன்பாலெ உறுவித்தென்றவாறு 

கச . முரசு செய் முரச்சியென்றது அவ்வேம்பினை முரசாகச்செய் 
யும்படி முற்றுவித்தென்றவாறு . 

முற்றுவித்தலாவது ஒழுகையேற்றலாம்படி துண்டங்களாகத் தறிப் 
பித்தல் , களிறென்றது மோகூர்மன்னன் களிற்றினை . களிறுபலபூட்டியென் 
றது அவனேறும் யானைகளை அவனை அவமதித்துச் சாட்டிற்குக் கடாவோ 
பாதியாகப் பூட்டியென்றவாறு . 

பூட்டியென்றதற்கு வாலிழை கழித்த நறும்பல் பெண்டிர்,பல்லிருங் 
கூந்தன் முரற்சியாற் , குஞ்சர வொழுகை பூட்டி என இதன்பதிகத்து வந்தே 
மையால் , அம்மகளிர் கூந்தன்மயிர்க்கயிற்றாற் பூட்டியெனக்கொள்க . 

( கஎ ) ஒழுகையுய்த்த ( எ ) ஆடுநடையண்ணலென மாறிக்கூட்டுக .. 
கஅ . கூகையையென இரண்டாவது விரிக்க . 

கஎ - க . பைந் துணிகள்வைத்த இடம றந்த கூகையை அதன்பெ 
டையாகிய குரால் கவற்றுமென்க . 
வைத்தலை - விகாரம் . கவலென்னும்பெயரைத் தாவென்பதுபோல 

. 

, 
இடுகாட்டிற் பிணஞ்சுடுமிடத்தை . 

உங , வன்னிமன் றமென்றது அக்காட்டில் வன்னிமரத்தையுடைய 
இடத்தினை . அது தான் பிணத்தொடுசென்றாரெல்லாருமிருந்து மன்று 
போறலின் , மன்றெனப்பட்டது 

விளங்கியகாடென்றது தன்தொழிலில்விளங்கியகாடென்ற 


உங . 


வாறு , 


( கஎ ) ஒழுகையுய்த்த (எ ) ஆடு நடையண்ணல் , நின் ( க ) நோய்தபு 
நோன்றொடையினை ( எ ) நிற்பாடுமகள் காண்பாளாக ; ( உ ங ) காடு ( அ ) காணா 
தொழிவதாகவென மாறிக்கூட்டி வினை முடிவுசெய்க, 

இதனாற் சொல்லியது , அவனை நீ நெடுங்காலம் வாழ்கவென வாழ்த் 


தியவாறாயிற்று . 


( பி - ம் .) கக .சேணோனாயினும் . கஅ . வைத்துத்தலைம றந்த . ( ச ) 
( சரு .) போலம்பூந் தும்பைப் பொறிகிளர் தூணிப் 

புற்றடங் காவி னொடுங்கிய வம்பி 


து அதனைக் கடவப்படுமெனவுரைக்க 

ஐந்தாம் பத்து . 
னொசிவுடை வில்லி னொசியா நெஞ்சிற் 

களிறெறிந்து முரிந்த கதுவா யெஃகின் 
ரு விழுமியோர் துவன்றிய வகன்க ணாட்பி 
னெழுமுடி மார்பி னெய்திய சேரல் 
குண்டுக ணகழிய மதில்பல கடந்து 
பண்டும் பண்டுந்தா முள்ளழித் துண்ட... 

நாடுகெழு தாயத்து நனந்தலை யருப்பத்துக் 
க 0 கதவங் காக்குங் கணையெழு வன்ன 

நிலம்பெறு திணிதோ ளுயர் வோச்சிப் 
பிணம் பிறங் கழுவத்துத் துணங்கை யாடிச் 
சோறுவே றென்னா வூன்றுவை யடிசி 

லோடாப் பீட ருள்வழி யிறுத்து 
கரு முள்ளிடு பறியா வேணித் தெவ்வர் 

சிலைவிசை யடக்கிய மூரி வெண்டோ 
லனைய பண்பிற் றானை மன்ன 
ரினியா ருளரோநின் முன்னு மில்லை 

மழைகொளக் குறையாது புனல்புக நிறையாது 
உ ) விலங்குவளி கடவுந் துளங்கிருங் கமஞ்சூல் 

வயங்குமணி யிமைப்பின் வேலிடுபு 
முழங்குதிரைப் பனிக்கடன் மறுத்திசி னோரே . 

இதுவுமது . 

பெயர் - ( கங ) ஊன்றுவையடிசில் . 
( எ ) மதில்பலகடந்து ( அ ) உள்ளழித்துண்ட. ( க ) அருப்பத்துப் 
( க 2 ) பிணம்பிறங்கழுவத்துத் ( கக ) தோளோச்சிப் ( அ ) பண்டும்பண்டும் 
( கஉ ) துணங்கையாடியென மாறிக்கூட்டுக . 

சோறுவேறென்னா அடிசிலென்றது அரசனுக்கு அடுசோற் 
றில் இச்சோறு வேறென் றுசொல்லப்படாத அடிசிலென் றவாறு.. 

வ்வடைச்சிறப்பானே , இதற்கு ஊன்றுவையடிசில் என்று பெய 
ராயிற்று . 

கசு - எ . தோல் அனைய பண்பென்றது தான் அம்புபடில் தள 
ராது பிறர்க்கு அரணமாகும் தோற்கடகுபோன்ற பண்பென்றவாறு . 
( ககூ ) குறையாது 

நிறையாதென்னுமெச்சங்களைக் (20 ) கடவு 


t . 


எம் 


உஉ . 


பதிற்றுப் பத்து . 
உக . மணியிமைப்புப்போலுமின்னுக்கு மணியிமைப்பென்பது பெய 
ராயிற்று . வேலிடுபென்றது வேலை ஏற்றி நடப்பித்தென் றவாறு . 

கடன்மறுத்தலென் றது , கடலிற்புக்கு ஒருவினை செய்தற்கு 
அரிதென்பதனை மறுத்தலை . 

( சு ) சேரல் , ( உ.உ ) கடன்மறுத்திசினோராகிய ( கள ) தானை மன்னர் 
( கஅ ) இனி யாருளரோ , நின் முன்னுமில்லையெனக் கூட்டி வினை முடிவு 
செய்க . 

இதனாற் சொல்லியது, அவன் வென்றிச்சிறப்புக்கூறியவாறாயிற்று . ( ரு ) 
( சகா . ) இழையர் குழையர் நறுந்தண் மாலையர் 

சுடர்நிமி ரவிர்தொடி செறித்த முன்கைத் 
திறல்விடு திருமணி யிலங்கு மார்பின் 
வண்டுபடு கூந்தன் முடிபுனை மகளிர் 
ரு தொடைபடு பேரியாழ் பாலை பண்ணிப் 
பணியா மரபி னுழிஞை பாட 
வினிது புறந் தந்தவர்க் கின்மகிழ் சுரத்தலிற் 
சுரம்பல கடவுங் கரைவாய்ப் பருதி 

யூர்பாட் டெண்ணில் பைந்தலை துமியப் 
க 0 பல்செருக் கடந்த கொல்களிற் றியானைக் 
கோடுநரல் பௌவங் கலங்க வேலிட் 

- 
டுடைதிரைப் பரப்பிற் படுகட லோட்டிய 
வெல்புகழ்க் குட்டுவற் கண்டோர் 
செல்குவ மென்னார் பாடுபு பெயர்ந்தே . 


. 


இதுவுமது . 
பெயர் - ( அ ) கரைவாய்ப்பந்தி . 
ழையர் குழையர் மாலையராகிய ( ச ) மகளிரெனக் கூட்டுக . 

பிற ஒளியிற் றிறலுடைமையான் , இவ்வொளிக்கு ஆகுபெய 
ரால் திறலென்று பெயராயிற்று . 

எ . இன்மகிழ்சுரத்தல் - இனிய மகிழ்ச்சியைச் சுரத்தல் .. 

இதனாற்பயன் முற்கூறிய புறந்தருதலாகிய கொடையோடே இவர் 
களை மயக்கிய முகனமர்தலுமுடையனென் றவாறு , 

அ 

சுரம்பலவென் றது பகைவரொடு பொருங்களத்தில் தேர் 
செலுத்தற்கு அரிதாம்படி படையொடுவிலங்கும் அரிய இடங்கள் பலவற் 
றினுமென்றவாறு . 


( as 


பந்தலை 
ஐந்தாம் பத்து . 

எக 
பருதியென்றது வட்டம் ; அதனையுடைமையால் , தேருருளை பருதி 
யெனப்பட்டது . 
யைத் துமித்தற்கென்று தேரை வலியச் செலுத்துவதன்றி அப்பருதி தான் 
ஊர்கின்றபாடு தன்னிலே யானை செய்கின்றபோர்க்கு அஞ்சி ஓடிமடி 
ருடைய அளவிறந்த பைந் தலை துமியவென்றவாறு . 

இவ்வாறு பின்வந்த அடைச்சிறப்பான் , இதற்கு , 
பருதி என்று பெயராயிற்று . 
கடலோட்டியவென்றது தன்னுள்வாழ்வார்க்கு 

அரணாகிய 
கடல் வலியை அழித்தவென்றவாறு 

குட்டுவம்பாடிக்கண்டோர் பெயர்ந்து செல்குவமென்னா 
ரென மாறிக்கூட்டுக . 

( ச ) மகளிர் ( சு ) உழிஞைபாட ( எ ) மகிழ்சுரத்தலிற் ( கங ) குட்டுவற் 
( கச ) பாடிக் (கங ) கண்டோர் ( கச ) பெயர்ந்து செல்குவ மென்னார் ; நிற்க 
வெனக்கருதுவரென மாறிக்கூட்டி வினை முடிவு செய்க . 

இதனாற்சொல்லியது , அவன் கொடைச்சிறப்புக்கூறியவாறாயிற்று . ( சு ) 


கரைவாய்ப் 


க 2 


கச 


( சஎ . ) அட்டா னானே குட்டுவ னடுதொறும் 

பெற்றா னாரே பரிசிலர் களிறே 
வரைமிசை யிழிதரு மருவியின் மாடத்து 
வளிமுனை யவிர்வருங் கொடி நுடங்கு தெருவிற் 
டு சொரிசுரை கவரு நெய்வழி புராலிற் 
பாண்டில் விளக்குப் பரூஉச்சுட ரழல 
நன்னுதல் விறலிய ராடுந் 
தொன்னகர் வரைப்பினவ னுரையா னாவே . 

இதுவுமது . 

பெயர் - ( எ ) நன்னுதல் விறலியர் . 
( ச ) தெருவின் ( அ ) தொன்னகரெனக் கூட்டுக. 

ரு . சொரி சுரை கவரும் மெய்யென்றது நெய்யைச் சொரியும் உள் 
ளுப்புடையுண்டாயிருக்கின்ற திரிக்குழாய் தான் ஏற்றுக்கொண்ட நெய் 
யென் றவாறு . 
சுரையென்றது திரிக்குழாய்க்கு ஆகுபெயர் . 

பாண்டில்விளக்கு - கால்விளக்கு . 

நன்னுதல்விறலியரென்றது தமது ஆடல்பாடற்கேற்ப நூலுட் 
சொல்லப்பட்ட அழகையுமுடையாரென் றவாறு , 


-டி 


( 


மாலையொடு சாந்துபுலர் 
தீட் 

பதிற்றுப் பத்து . 
அவ்வழகினை நுதன் மேலிட்டுக் கூறியவாற்றான் , இதற்கு நன்னு 
தல் விறலியர்" என்று பெயராயிற்று . 
அ . 

தொன்னகர் - அரசுடைய பழையா கரிகள் , 
( ரு ) நெய்வழிபு உராலிற் ( சு ) சுடாழல் ( எ ) ஆடுமென்றதனாற் சொ 
ல்லியது ; அந்த நகரிகளது செல்வமுடைமை . 

( க ) குட்டுவன் அட்டு ஆனான் ; அடுதொறும் ( உ ) பரிசிலர் களிறு 
பெற்று ஆனார் ; ( அ ) தொன்னகர் வரைப்புக்களில் அவன் 

உரை . ஆனா 
வெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் கொடையினையும் அக்கொடைக்கு 
வருவாயாகிய பகைவரைக்கோ றலையும் உடன்கூறியவாறாயிற்று . ( எ ) 
( சவு . ) பைம்பொற்றாமரை பாணர்ச் சூட்டி 

யொண்ணுதல் விறலியர்க் காரம் பூட்டிக் 
கெடலரும் பல்புகழ் நிலைஇ நீர்புக்குக் 

கடலொ இழந்த பனித்துறைப் பரதவு 
ரு வாண்டு நீர்ப் பெற்ற தார மீண்டிவர் 

கொள்ளாப் பாடற் கெளிதினி னீயுங் 
கல்லா வாய்மைய னிவனெனத் தத்தங் 
கைவ லிளையர் நேர்கை நிரைப்ப 

வணங்கிய சாயல் வணங்கா வாண்மை 
க 0 முனைசுடு கனையெரி யெரித்தலிற் பெரிது 

பல்பொறி மார்பரின் பெயர்வா ழியரோ 
நின்மலைப் பிறந்து நின்கடன் மண்டு 

மலிபுன னிகழ்தருக் தீநீர் விழவிற் 
கரு பொழில்வதி வேனிற் பேரெழில் வாழ்க்கை 

மேவரு சுற்றமோ டுண்டினிது நுகருந் 
காஞ்சியம் பெருந்துறை மணலினும் பலவே . 


துறை - இயன்மொழி வாழ்த்து . 
வண்ணழம் , தூக்கும் அது , 
பெயர் - ( கரு ) பேரெழில் வாழ்க்கை . 


நிலை இயென்றது நிலைப்பித்தென்னும் பிறவினை . 


ச 


ஐந்தாம் பத்து 

எங 
கடலொடுழந்தவென்னும் ஒரு வேறு வினையொடு , பரதவ 
என்றதனாற்சொல்லியது , 

உழத்த ற்றொழிலொப்புமைபற்றி 
அக்கடற்றுறைவாழும் நுளையற்குப்பெயராகிய பரதவனென் னும்பெயரான் 
ழித்துக்கூறினான் போலக் குறிப்பான் உயர்த்து வென்றி கூறினானாகக் 
கொள்க . 


அக்கடலின் 


ரு - க . தாரத்தையென விரித்து ( சு ) ஈயுமென்பதெனொடுமுடித்து , 
ஈயுமென்னும் பெயரெச்சத்தினைக் ( எ ) கல்லாவாய்மையனென்னும் காரணப் 
பெயரொடுமுடித்து அப்பெயரை இக்கவிகூறுகின்றான் பிறர்கூற்றினைக் 
கொண்டுகூறுதற்கண் வந்த என வொடுபுணர்த்துக் கடலுட்போர்செய்து 
அரிதிற்பெற்றபொருளை எளிதாக மனங்கொள்ளாப்பாடலையுடைய தரம் 
போதாதார்க்குக் கொடுக்கும் பேதை இவனென இழித்துக்கூறற்கேற்பக் 
கைவலிளையர் அடைவே தத்தம் கையைச் சுட்டி நிரைக்கும்படி இரவல 
ரிடத்து வணங்கியமென்மையெனவுரைக்க .. ஆண்டு நீர்ப்போந்துபெற்ற 
தாரத்தையென்றான் , இக்கவிகூறுகின்றான் ; அவ்வுருபிற்கு முடிபாகிய ஈயு 
மென்றது கூறுகின்றார் கைவலிளையர் . அக்கைவலிளையர் கூறிற்றாக இக்கவி 
கூறுகின்றானுக்குக் கொண்டு கூட்டாகப் புகுந் தமையான் , அவ்விரண்டாவ 
தற்கு அவ்வீயுமென்னும் வினை முடிபாமெனக்கொள்க . இதற்குப்பிறவாறுங் 


கூறும் . 


எ . 


aa. 


கல்லாவாய்மையனென்றது கல்லாத்தன்மையை உண்மையாக 
வுடையனென்றவாறு . 

மாலையொடென்னும் ஒடு வேறுவினையொடு . 
கக - உ . சர்ந்து புலர்மார்பவெனக் கூட்டுக . 

கச . மலிபுனலையுடைமையின் , யாறுமலிபுனலெனப்பட்டது. நிகழ் 
தருந்தீநீரென்றது அவ்வியாறுகளிலே புதிதாக வருகின்ற இனிய புது நீ 
ரென்றவாறு . 

கரு . பொழில் " வதி வேனிற் பேரெழில் வாழ்க்கையென் றது 
வேனிற்காலத்து மனையில்வைகாது பொழில்களிலேவ தியும் பெரிய செல்வ 
அழகையுடைய இல்வாழ்க்கையென் றவாறு . 

வேனிற்பொழில்வதியென்க. 
கரு ) வாழ்க்கையையுடைய ( கஎ ) ஆயமெனக்கூட்டுக . 
இச்சிறப்பானே , இதற்கு , "பேரெழில் வாழ்க்கை என்று பெயரா 


யிற்று . 


இனிப் பொழில்வயவேனிலென்பது பாடமாயின் , பொழில்வயப்படு 
வதான பொருளுண்டாகிய வேனிலெனவுரைக்க , 

10 


கசா 


க 


ரு 


மென் றவாறு . 

தாங்க 
வொளிறுகொடி நுடங்கத் தேர்திரிந்து கொட்ப 
வேலம்படு குழூஉநிலை யதிர மண்டி 

நெடு . சிலைப்ப 

பதிற்றுப் பத்து , 
இனிது நுகருமென் றது - சுற்றத்தோடு உண்டலேயன்றிச் 
செல்வமுடையார் அச்செல்வத்தாற் கொள்ளும் பயன்களெல்லாம் கொள்ளு 

புனலாயம் - புனலாடற்குவந்த திரள் . 
( ச ) பாதவ , ( க ) வணங்கிய சாயலையும் வணங்கா ஆண்மையினையு 
முடைய ( கக ) சாந்துபுலர் ( கஉ ) மார்ப , நின்பெயர் ( கஅ ) பெருந்துறை 
மணலினும் பல ( கஉ ) வாழியெரெனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

இதனாற்சொல்லியது , அவனை நீடுவாழ்கவென வாழ்த்தியவாறா 
யிற்று . 

( அ ) | 
( சகூ ) . யாமுஞ் சேறுக நீயிரும் வம்மின் 

றுயலுங் கோதைத் துளங்கியல் விறலியர் 
கொளைவல் வாழ்க்கை நுங் கிளையினி துணீஇயர் 
களிறுபரந் தியலக் கடுமா 
வெஃகுதுரந் தெழுதருங் கைகவர் கடுந்தார் 
வெல்போர் வேந்தரும் வேளிரு மொன்று மொழிந்து 

மொய்வளஞ் செருக்கி மொசிந்துவரு மோகூர் 
க 0 நெய்த்தோர் தொட்ட செங்கை மறவர் 

நிறம்படு குருதி நிலம்படர்ந் தோடி 
மழைநாட் புனலி னவற்பார் தொழுகப் 

படுபிணம் பிறங்கப் பாழ்பல செய்து 
கரு வளனற நிகழ்ந்து வாழுநர் பலர்படக் 

கருஞ்சினை விறல்வேம் பறுத்த 
பெருஞ்சினக் குட்டுவற் கண்டனம் வாற்கே. 

துறை - விறலியாற்றுப்படை. 
வண்ணழம் தூக்கும் அது , 
பெயர் - ( க 0 ) செங்கைமறவர், 

கமோ தாங்கவென்றது கால்கடியகு திரைமேலாட்கள் வேண் 
அளவுகளிலே செலவை விலக்கிச்செலுத்தவென்றவாறு 
ரு . திரிந்து கொட்பவென்றது மறிந்து திரியவென்றவாறு 


ஐந்தாம் பத்து , 


எரு 


- 


ச .. கைகவர்கடுந்தாரென்றது மாற்றார்படையில் வகுத்து நிறுத்தின 
கைகளைச் சென்று கவரும் கடிய தூசிப்படையென் றவாறு . 

( சு ) கடுந்தாரையுடைய ( எ ) வேந்தரெனக்கூட்டுக . 

அ . மொய்வளஞ்செருக்கியென்றது வலியாகிய செல்வத்தானே மய 
ங்கியென் றவாறு . 
மொய்யென்பது ஈண்டு வலி 

. 
க 0 . நெய்த்தோர் தொட்ட செங்கை மறவரென்றது பகைவருட 
லில் தாங்கள் எறிந்த வேல் முதலிய கருவிகளைப் பறிக்கின்ற காலத்து அவரு 
டைய உடலுகு குருதியை அளைந் துசிவந்த கையையுடைய மறவரென்றவாறு. 

இச்சிறப்பானே , இதற்கு , ‘ செங்கைமறவர் என்று பெயராயிற்று . 
( க 0 ) மறவரது ( கக ) குருதியெனக்கூட்டுக . 

( க ) குழூஉ நிலை அதிரமண்டிக் ( க்க ) குருதி ( கஉ ) ஒழுகப் ( கங ) 
பிணம்பிறங்கப் பாழ் பல செய்து ( கச ) முரசம்நடுவட்சிலைப்ப (கரு ) வளனற 
நிகழ வாழுார் பலர்பட ( கள் ) விறல்வேம்பறுத்தவெனமுடிக்க. 

கரு, வளன் அற நிகழ்ந்தென்ற துசெல்வமானது அறும்படியாகக் 
கொள்ளை நிகழவென் றவாறு , 

நிகழவெனத்திரிக்க . 

இனிவளன றவெனவும் நிகழ்ந்துவாழும் ரெனவும் அறுத்து நிகழ்தலை 
வாழ்வார் மேலேற்றி நிகழ்ந்து வாழ்தலென்றலுமாம் . 

ஆண்டு , நிகழ்தல் - விளக்கம் . 

( கஎ ) குட்டுவற்கண்டனம் வரற்கு ( க ) யாமும் சேறுகம் , ( க ) நும் 
கிளை இனிது உணீஇயர் ; (2 ) விறலியர் , ( க ) நீயிரும் வம்மினெனக்கூட்டி 
வினை முடிவு செய்க . 

இதனாற்சொல்லியது , அவன் வரையாவீகை கூறியவாறாயிற்று . ( கூ ) 
( Do. ) மாமலை முழக்கின் மான்கணம் பனிப்பக் 

கான் மயங்கு கதழுறையாலியொடு சிதறிக் 
கரும்பமல் கழனிய நாடுவளம் பொழிய 
வளங்கெழு சிறப்பி னுலகம் புரை இச் 
ரு செங்குணக் கொழுகுங் கலுழி மலிர்நிறைக் 
காவிரி யன்றியும் பூவிரி புனலொரு 
மூன்றுடன் கூடிய கூட லனையை 
கொல்களிற் , றுரவுத்திரை பிறழ வவ்வில் பிசிரப் 

புரைதொல் வரைப்பி னெஃகுமீ னவிர்வர 
க 0 விரவுப்பணை முழங்கொலி வெரீஇய வேந்தர்க் 


எகா 


உலகம் புரைஇயென்றது உலகத்தைப் புரந்தென் றவாறு . 

பதிற்றுப் பத்து . 
கரண மாகிய வெருவரு புனற்றார் 
கன்மிசை யவ்வுங் கடலவும் பிறவு 
மருப்ப மமை இய வமர்கடந் துருத்த . 

வாண்மலி மருங்கி னாடகப் படுத்து 
கரு நல்லிசை நனந்தலை யிரிய வொன்னா 

ருருப்பற நிரப்பினை யாதலிற் சாந்துபுலர்பு 
வண்ண நீவி வகைவனப் புற்ற 
வரிஷிமி றிமிரு மார்புபிணி மகளிர் 

விரிமென் கூந்தன் மெல்லணை வதிந்து 
20 கொல்பிணி திருகிய மார்புகவர் முயக்கத்துப் 

பொழுது கொண் மரபின் மென்பிணி யவிழ 
வெவன்பல கழியுமோ பெரும பன்னாட் 
பகைவெம் மையிற் பாசறை மரீஇப் 

பாடரி தியைந்த சிறுதுயி லியலாது 
உரு கோடுமுழங் கிமிழிசை யெடுப்பும் 
பீடுகெழு செல்வ மரீஇய கண்ணே . 

துறை - வஞ்சித்துறைப் பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழுகுவண்ணழம் சொற்சீர்வண்ணமும் . 
தூக்கு - செந்தூக்கு . 

பெயர் - ( கக ) வெருவருபுன்ற்றர் . 
( க ) மாமலைக்கண்ணே ( உ ) உறைசி தறியெனக்கூட்டி அதனைச்சிதற 
வெனத்திரிக்க . 


சா 


எ , 


ருகையும் 


மூன்றுடன் கூடிய கூடலென்றது அக்காவிரிதானும் ஆன்பொ 
குடவனாறுமென் இம்மூன்றும் சேரக்கூடிய கூட்டமென்றவாறு , 

( சு ) காவிரி அனையையாவதேயன்றி ( எ ) மூன்றுடன் கூடிய கூட்டத் 
தனையை யெனக்கொள்க . 

அ . உரவுத்திரைபிறழவென்றது . வலிய திரைகள் தம்மில் மாறு 
பட்டுப் புடைபெயரவென் றவாறு , 

அவ்வில் பிசிரவென்றது அவ்விற்கள் அத்திரைக்குப் பிசிராக வென் 
றவாறு 

பிசிரவென்றது பெயரடியாகப் பிறந்தவினை . 
குடவனென்றாற் போல்வதோர் யாறுமெனவும் பரெதிபேதமுண்டு, 


* 


: 


க 0 . 


க 0 , 


கசு . 


( அ ) 
வதிங்மெச்சத்தினைப் 
உளத்AS2 

இயிலென்றது இராப்பொழுதெல்லாம் 
ஐந்தாம் பத்து . 

எஎ 
ப்பினையென்னும் பிறவினையோடு முடிக்க. 

பணையாகிய முழங்கொலியென இருபெயரொட்டு . 
( 50 ) ஒலியையுடைய ( கக ) புனலெனக் கூட்டுக . 

வெரீஇய வேந்தரென்றது தம்பகையை வெருவி இவன் றன் 
னுடன் நட்பாகிய வேந்தரென்க . " 

கக . வெருவருபுன ற்றாரென்றது தன்னை அடைத்தார் வெருவரத் 
தக்க புனற்றாரென் றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கு வெருவருபுனற்றர் என்று பெயராயிற்று . 
புன ற்றாரென்றதனைத் தார்ப்புனலென்றவாறாகக்கொள்க , 

உருப்பென்றதனைச் சினத்தீயென்றவாறாகக் கொள்க . 
ஆதலினென ஏதுப்பொருட்கணின்ற ஐந்தாவதற்கு யான் நின்னை 
ஒன் றுகேட்கின்றேனென்று ஒருசொல்வருவிக்க , 

( கசு ) சாந்து புலர ( கஎ ) வண்ணநீவவெனத் திரிக்க . 

கஅ . மார்புபிணி மகளிரென்றது . மார்பாற்பிணிக்கப்பட்டமகளி 
ரென்றவர் று . 
வினையொடு முடிக்க . 

( உ O ) முயக்கத்துப் ( உக ) பொழுதுகொண் மரபின் மென்பிணியெ 
ன்றது முயக்கத்திலே இராப்பொழுதைப் பயன் கொண்ட முறைமையினை 
யுடைய மெல்லிய உறக்கமென்றவாறு . 

மென்பிணியென் றது புணர்ச்சியவதிக்கண் அப்புணர்ச்சியலையலான் 
வந்த சிறு துயிலை ; கண்ணைப் பூவென்னு நினை வினனாய்ப் பிணியவிழவெனப் 
பூத்தொழிலாற்கூறினானென்க. 
உஉ . 

நாள்பல எவன்கழியுமோவென நாளென்பது வருவிக்க . 
பின்னின்ற பன்னாளென் பதனைப் ( உங ) பாசறைமரீ இயென்பத 
னோடுகூட்டுக . மரீ இயென்பதனை மருவவெனத் திரித்து மருவுகையாலென்க . 
பகைவரை வெல்கைக்கு உளத்திற்சென்ற சூழ்ச்சிமுடிவிலே அரிதாகப் படு 
தலியைந்த சிறுதுயிலென்றவாறு. 

( உச ) சிறு துயிலையுடைய ( உசு ) கண்ணெனக்கூட்டுக , 
( உச ) இயலாது (உரு ) இசையெடுப்பு மெனக்கூட்டுக , 
உரு . இமிழிசையென்றது இமிழிசையையுடைய இயமரங்களை 

கோடு -சங்கு . முழங்கென்றது அவ்விய மரங்களுக்கு இடையிடையே 
முழங்குகின் றவென் றவாறு . 


0 


எஅ 


உசு 


- 


; ( ) 
( ) 
இடும்பிலென்றது 
இடும் 

ற மகன் 
பதிற்றுப் பத்து 
பீடுகெழு செல்வமென்றது படைச்செல்வம் ; பீடு - வலி 

. 
மரீ இயகண்ணென்றது அப்படைமுகத்திலே நாள்தோறும் அமர்ந் 
தும் துயிலெழுந்தும் உலவிப் பழகின கண்ணென்றவாறு . 

( எ ) நீ கூடலனையை ; ( உ.உ ) பெரும் , ( க்க ) தார்ப்புனலை ( கரு ) ஒன் 
னார் ( கசு ) உருப்பறநிரப்பினையாகையாலே , யான் நின்னை ஒன்று கேட் 
கின்றேன் ; ( உச ) பீடுகெழுசெல்வம் மரீஇயகண் ( 20 ) முயக்கத்துப் (உக ) 
பொழுதுகொண்மரபின் மென்பிணியவிழ ( உ.உ ) நாள் பல நினக்கு எவன் 
கழியுமோவெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் காமவேட்கையிற் போர்வேட்கை மிகுத் 
துக்கூறியவாறாயிற்று . 

( கக ) தார்ப்புனலை ( கரு ) ஒன்னார் ( கசு ) உருப்பறநிரப்பினையென 
எடுத்துச் செலவினை மேலிட்டுக்கூறினமையால் , துறை வஞ்சித்துறைப்பாடா 
ணாயிற்று . 
கொல்களிறு என்பது கூன் . 

( கல) 
இதன்பதிகத்துக் கடவுட்பத்தினியென்றது , கண்ணகியை . 
வாலிழைகழித்தபெண்டிரென்றது , அப்பழையன் பெண்டிரை. 
கூந்தன் முரற்சியென்றது , அவர்கூந்தலை அரிந்து திரித்த கயிற்றினை . 

குஞ்சரவொழுகைபூட்டியது அப்பழையன் வேம்பினை ஏற்றிக்கொ 
ண்டுபோதற்கு . 
குடிக்குரியோரென்றது அரசிற்குரியாரை . 

(பதிகம் . ) 
வடவ ருட்கும் வான்றோய் வெல்கொடிக் 
தடவர் கோமா னெடுஞ்சேர லாதற்குச் 
கடவுட் பத்தினிக் கற்கோள் வேண்டிக் 
கானவில் கானங் கணையிற் போகி 
யாரிய வண்ணலை வீட்டிப் பேரிசை 
யின்பலருவிக் கங்கை மண்ணி 
யினந்தெரி பல்லான் கன்றொடு கொண்டு 
மாறா வல்வி லிடும்பிற் புறத்திறுத் 
துறுபுலி யன்ன வயவர் வீழச் 
சிறுகுர னெய்தல் வியலூர் நூறி 
யக்கரை நண்ணிக் கொடுகூ ரெறிந்து 


ஐந்தாம் பத்து . 
பழையன் காக்குங் கருஞ்சினை வேம்பின் 
முரரை முழுமுத றுமியப் பண்ணி 
வாலிழை கழித்த குறும்பல் பெண்டிர் 
பல்லிருங் கூந்தன் முரற்சியாற் 
குஞ்சர வொழுகை பூட்டி வெந்திற 
லாராச் செருவிற் சோழர்குடிக் குரியோ 
ரொன்பதின்மர் வீழ வாயிற்புறத் திறுத்து 
நிலைச் செருவி னாற்றலை யறுத்துக் 
கெடலருந் தானையொடு 
கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுவனைக் காணமமைக் 

மந்தகாசறு 
செய்யுட் பரணர் பாடினார் பத்துப்பாட்டு ; அவைதாம் : சுடர்வீ 
வேங்கை , தசும்புதுளங்கிருக்கை , ஏறாவேணி , நோய்தபுநோன் 
றொடை , ஊன்றுவையடிசில் , கரைவாய்ப்பருதி , நன்னுதல்விறலியர்,, 
பேரெழில்வாழ்க்கை , செங்கை மறவர் , வெருவருபுனற்றார் . இவை 
பாட்டின்பதிகம் . 

பாடிப்பெற்றபரிசில் : உம்பற்காட்டுவாரியையும் தன்மகன் குட்டு 
வன் சேரலையுங் கொடுத்தான் அக்கோ . 

கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுவன் ஐம்பத்தையாண்டு வீற்றிருந் 
தான் . 


ஐந்தாம்பத்து முற்றிற்று , 


T 


வளைஞரலும் பனிப்பௌவத்துக் 
செயிருடைய வரவெற 

ஆறாம் பதது . 
ருக . ) துளங்குநீர் வியலகங் கலங்கக் கால்பொர 

விளங்கிரும் புணரி யுருமென முழங்குங் 
கடல்சேர் கானற் குடபுல முன்னிக் 
கூவற் றுழந்த தடந்தா ணாரை 
ரு குவியிணர் ஞாழன் மாச்சினைச் சேக்கும் 
வண்டிறை கொண்ட தண்கடற் பரப்பி 
னடும்பம லடைகரை யலவ னாடிய 
வடுவடு நுண்ணயி ரூதை யுஞற்றும் 

தூவிரும் போந்தைப் பொழிலணிப் பொலிதந் 
க 0 தியலின ளொல்கின ளாடு மடமகள் 
வெறியுறு நுடக்கம் போலத் தோன்றிப் 
பெருமலை வயின்வயின் விலங்கு மருமணி 
யரவழங்கும் பெருந்தெய்வத்து 
கரு குணகுட கடலோ டாயிடை மணந்த 
பந்த ரந்தரம் வேய்ந்து 
வண்பிணி யவிழ்ந்த கண்போ னெய்த 
னனையுறு நறவி னாடுடன் கமழச் 
சுடர்நுதன் மடநோக்கின் 
20 வாணகை யிலங்கெயிற் 
றமிழ்து பொதி துவர்வா யசைநடை விறலியா 
பாடல் சான்று நீடினை யுறைதலின் 
வெள்வே லண்ணன் மெல்லியன் போன்மெனம் 

வள்ளுவர் கொல்லோநின் னுணரா தோரே 
உரு மழைதவழும் பெருங்குன்றத்துச் 

றிந்து 
கடுஞ்சினத்த மிடறபுக்கும் 
பெருஞ்சினப்புய லேறனையை 
தாங்குநர் , தடக்கை யானைத் தொடிக்கோடு துமிக்கு 


அக 


ஆறாம் பத்து 
கூ 0 மெஃகுடை வலத்தர்நின் படைவழி வாழ்நர் 

மறங்கெழு போந்தை வெண்டோடு புனைந்து 
நிறம்பெயர் கண்ணிப் பருந்து றளப்பத் 
தூக்கணை கிழித்த மாக்கட் டண்ணுமை 

கைவ லிளையர் கையலை யழுங்க 
கூரு மாற்றருஞ் சீற்றத்து மாயிருங் கூற்றம் 

வலைவிரித் தன்ன நோக்கலை 
கடியையா னெடுந்தகை செருவகத் தானே . 

துறை - வஞ்சித் துறைப்பாடாண்பாட்டு .. 
வண்ணம் - ஒழுகுவண்ணழம் சொற்சீர்வண்ணமும் 
தூக்கு - செந்தூக்கும் வஞ்சித் தூக்கும் . 

பெயர் - ( அ ) வடுவடுநுண்ணயிர் , 
கூ . குடபுலமென்றது தன் நகரிக்கு மேல்பாலாம் . 

( ரு ) மாச்சினைச்சேக்கும் ( க ) பொழில் , ( சு ) வண்டு இறைகொண்ட 
( கூ ) பொழில், ( எ ) அடைகரைப் ( கூ ) பொழிலெனக்கூட்டுக 

அ : வடுவையடுதல் - வடுவைமாய்த்தல் , ஊதை உஞற்றுதல் - அவ் 
வடுமாயும்படி நுண்ணிய அயிரை முகந்து தூவு தலிலே முயல்கை , ஆயிர் - 
நுண்மணல் 
வடுவைமாய்க்கும் நுண்ணயிரென ற்பாலதனை 

நுண்ணயிரென ற்பாலதனை வடுவடு நுண்ணயி 
ரென்று கூறிய சிறப்பானே , இதற்கு வடுவடுநுண்ணயிர்" என்று பெயரா 
யிற்று , 

க . பொழிற்கண் ஒப்பனையாற் பொலிவுபெற்றென் றவாறு , 
க 0 . இயலுதல் - உலாவுதல் , ஒல்குதல் - அசைதல் . 

கக , வெறியுறு துடக்கம் . இயல்பாக நுடங்கலன்றித் தெய்வமேறிய 
விகாரத்தால் நுடங்குதல் . 

கட் , அரவழங்குதல் - அரவாடுதல் . 
கக - ஈ . , வெறியுறு நுடக்கம்போல அரவழங்குமெனக் கூட்டுக . 

( கங ) அரவழங்கும் ( கஉ ) பெருமலைப் ( கங ) பெருந்தெய்வமென 
மாறிக்கூட்டுக . 

கஉ . பெருமலை - இமயம் ,, 

( கரு ) குண குட கடலெனக் கிழக்கும் மேற்கும் எல்லை பின்கூறு 
கின் தமையரன் , ( கச ) வளைநரலும் பனிப்பௌவமென்றது தென்னெல்லை 
பாம் , 

11 


அஉ 


பதிற்றுப் பத்து , 


( கங ) தெய்வத்துப் ( கச ) பௌவத்து என்னும் அத்துக்கள் ஈண்டுச் 
சாரியைப்பொருண்மையைச் செய்யாமையின் , அசைநிலையெனப்படும் . 

கரு . ஒடு எண்ணொடு . ஆயிடையென்றது அவற்றின்நடுவென் ற 


வாறு , 


கரு 


( கங ) பெருந்தெய்வம் ( கச ) பனிப்பௌவம் ( கரு ) குண் கடல் குட 
கடலாகிய அவ்வெனக் கூட்டுக . 

கரு . அவ்வென்னும் சுட்டு முதல் வகாரவீற்றுப் பெயர் ஆயிடை 
யென முடிந்தது . 

சு . ஆயிடை மணந்த பந்தரென்றது. ஆயிடையிலுள்ள அரச 
ரும் பிறரும் சேவித்தற்குவந்து பொருந்தின் பந்தரென் றவாறு . 

ஆயிடையென்றது ஆயிடையிலுள்ளாரை . 

கசு . பந்தரந்தரமென்றது பந்தரின் உள்வெளியை . வேய்தல் 
வேய்ந்தாற்போல ( கஎ ) நெய் தன்மாலைகளை நாற்றுதல் , வேயவெனத் திரிக்க . 

கஅ . நறவினொடுவென ஒடுவிரிக்க , 
உஉ . பாடல்சான்றென்பதனைச் சாலவெனத் திரிக்க , 

உ ங , மெல்லியனென் றது ஐம்புலன்களிடத்தும் மனநெகிழ்ச்சி 
யுடையனென் றவாறு . 

( உ எ ) கடுஞ்சினத்த (உச ) அரவென மாறிக்கூட்டுக . 
கூ 0 . படைவழிவாழ்நரென்றது படையிடமாகவாழும் - 


படையா 


வரை 


( ஙக ) மறங்கெழு ( ங உ ) கண்ணியெனக்கூட்டுக . 

கூஉ , நிறம்பெயர்தல் - உதிரத்தால் நிறம்பெயர்தல் , ஊறளத்தல் - 
உறுதற்கு ஆராய்தல் . 

( ஈ.ச ") கையலையழுங்கவென்னும் எழுவாயையும் பயனிலையையும் 
ஒருசொல்நீர்மைப்படுத்தித் ( ஙங ) தண்ணுமையென்னுமெழுவாய்க்குப் புய 
னிலையாக்குக . 

கூசு . கோக்கென்றது மாற்றார்படையைத் தப்பாமல் ஒன்றாகக் 
கொல்லக்கருதின. கோக்கென்றவாறு. 

( ங.உ ) பருந்து றளப்பக் ( ஙச ) கையலையழுங்கவென நின்றசெயவெ 
னெச்சங்களை ( ஙசு ) நோக்கலையென்னும் முற்றுவினைக்குறிப்பொடு முடிக்க. 

நீ ( ங ) குடபுல முன்னிப் ( கூ ) போந்தைப் பொழிலணிப்பொலிதந்து 
( கஎ ) நெய்தல் (கஅ ) நறவினொடு கமழ (உக ) விறலியாது ( உஉ ) பாடல் 
காலப் புறத்து வினையின்மையின்| வினோதத்திலே நீடியுறைதலாலே , நீ 
அவ்வா றுநீடியதறியாது ( உட ) அண்ணல் மெல்லியன்போன்மென (உச ) 
நின்னைஉனராதோர் உள்ளுவர் களோ ; நீதான் ( உசு ) அவோடொக்கு 


| 


செரு 


வினை ஆறாம் பத்து . 

அங 
நின் பகைவரைக் கடுக் அழிக்க வேண்டுநிலைமையில் அவ்வரவினைக் கடுக 
வழிக்கும் ( உ.அ ) உருமேற்றினையொப்பை ; அவ்வாறு விரையச்செய்யு 
நிலைமைக்கண் நினக்கேற்ப ( R.O ) நின்படைவழிவாழ்நரும் காலாண்மேற்செல் 
லாது ( உக) தாங்குநர் யானைக்கோடுதுமிக்கும் ( ஈ .0 ) எஃகுடைவலத்தரா 
யிருப்பர் ; அவ்வாறு நீ அழியாது மாறுபாடாற்றிப்பொருதழிக்கும்வழி ( ங 2 

) 
நின்முடிக்கண்ணியை உதிரம் தெறித்தலால் நிறம்பெயர்தலிற் பருந்து உறு 
தற்களப்ப நின் முன்னர் வழங்கும் ( ஙங ) மாக்கட்டண்ணுமை நின்னெதிர் 
நின்று மாற்றாரெய்தலையுடைய அம்பு கண் கிழித்தலால் ( ஙச ) ஒலியொழியக் 
( கரு ) கூற்றம் ( ஙசு ) வலைவிரித்தாற்போலக் களத்தில் எதிர்ந்த மாற்றார் 
படையையெல்லாம் ஒன்றாகக்கொல்லக் கருதி நோக்கின நோக்கினே 
யுடையை ; ( ங.எ ) நெடுந்தகாய் , இவ்வாறு செருவகத்துக் கடியையென 

இதனாற்சொல்லியது , அவன்வினோதத்துமென்மையும் 
வகத்துக் கடுமையும் உடன் கூறியவாறாயிற்று . 

உசு . தாங்குநர் தடக்கையானைத் தொடிக்கோடு துமிக்குமென்று 
எதிரூன்றினார்மேற்சேறல் கூறினமையான் , இஃது எடுத்துச்செலவின் மேற் 
றாய் வஞ்சித்துறைப்பாடாணாயிற்று . 

( கங . ) அரவழங்கும் என்பது முதலாக இரண்டு குறளடியும் , ( கசு ) 
‘ பந்த ரந்தரம் வேய்ந்து என ஒருசிந்தடியும் ( கக ) சுடர்நுதல் என்பது 
முதலாக இரண்டு குறளடியும் , ( உரு ) மழை தவழும் என்பது முதலாக 
நாலு குறளடியும் வந்தமையான் , வஞ்சித்துக்குமாயிற்று . 

உக தாங்குநர் என்பது கூன் . 
( பி - ம் .) கஉ . விலங்குமட்டுமணி , கூரு . மாவருங்கூற்றம் . 

கங , அரவு வழங்கும் . கூஎ . கடியைநெடுந்தகை 
தூகணைகிழித்த . 

செருவத்தானே .(க) } 
( ரு.உ ) . கொடி நுடங்கு நிலைய கொல்களிறு மிடைந்து 

வடிமணி நெடுந்தேர் வேறுபுலம் பரப்பி 
யருங்கலந் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் 
பெருங்கலி வங்கக் திசைதிரிந் தாங்கு 
ரு மையணிந் தெழுதரு மாயிரும் பஃறோன் 
மெய்புதை யரண மெண்ணா தெஃகுசுமந்து 
முன்சமத் தெழுதரும் வன்க ணாடவர் 
தொலையாத் தும்பை தெவ்வழி விளங்க 
வுயர்நிலை யுலக மெய்தினர் பலர்பட 


நங. 

- 


னெறிய ரோக்கிய சிறுசெங் குவளை 

பதிற்றுப் பத்து , 
க 0 நல்லமர்க் கடந்தநின் செல்லுறழ் தடக்கை 

யிரப்போர்க்குக் கவித லல்லதை யிரை இய 
மலர்பறி யாவெனக் கேட்டிகு மினியே 
சுடரும் பாண்டிற் றிருநாறு விளக்கத்து 

முழாவிமிழ் துணங்கைக்குத் தழூஉப்புணை யாகச் 
கரு சிலைப்புவல் லேற்றிற் றலைக்கை தந்து நீ 

நளிந்தனை வருத லுடன்றன ளாகி 
யுயலுங் கோதை யூரலந் தித்தி 
யீரிதழ் மழைக்கட் பேரிய லரிவை 

யொள்ளித ழவிழகங் கடுக்குஞ் சீறடிப் 
20 பல்சில கிண்கிணி சிறுபர டலைப்பக் 

கொல்புனற் றளிரி னடுங்குவன ணின்றுநின் 


யீயென விரப்பவு மொல்லா ணீயெமக் 

இயாரை யோவெனப் பெயர்வோள் கையதை 
உரு கதுமென வுருத்த நோக்கமொ டதுநீ 

பா அல் வல்லா யாயினை பாஅல் 
யாங்குவல் லுநையோ வாழ்கநின் கண்ணி 
யகலிரு விசும்பிற் பகலிடந் தரீஇயர் 

தெறுகதிர் திகழ்தரு முருகெழு ஞாயிற் 
கூ 0 றுருபுகிளர் வண்ணங் கொண்ட 

வான்றோய் வெண்குடை வேந்தர்தம் மெயிலே . 


துறை - குரவைநிலை . 
வண்ணம் - ஒழுகுவண்ணம் . 

. 
தூக்கு - செந்தூக்கு . 

பெயர் - ( உ உ ) சிறுசெங்குவளை. 
( ச ) வங்கம் திசை திரிந்தாங்குக் ( க ) கொல்களிறுமிடைந்தென மாறிக் 
கூட்டுக . 


க . திருநாறுவிளக்கென்றது செல்வமுடைமையெல்லாம் தோன் 
றும் விளக்கு . 

கசு , நளிதல் - தன்னைச் சேவிக்குமகளிரொடு குரவையாடிச்செறி 


தல் , 


அடு 


ந O. 


போலக் கோபித்து எதிர்நின்றவேந்தரென உரைக்க . 
லல்க்குத் 
( கரு ) 
ளாகி (கஅ ) நின்னரிவை (உக) நின் - (உ.உ ) எறியர் ஓக்கிய சித உடன் றன 

ஆறாம் பத்து . 
ஊரலந் தித்தி - ஊரலையுடைய தித்தி ; அம்முச் சாரியை . 
கஅ . ஈரிதழ் - குளிர்ந்த இமை . 

அவிழகமென்றது அவிழ்ந்த பூவினை . 
உஉ , தான் அவனை எறிதற்குாக்கியசிறியதொருசெங்குவளையெனச் 
சிறுமையால் அவள்மென்மை கூறியசிறப்பான் , இதற்கு , சிறுசெங்குவளை 
என்று பெயராயிற்று . 

( உ x ) இரப்பவென்னும் செயவெனச்சத்தினைக் ( உச ) கையதை 
யென்னும் முற்றுவினைக்குறிப்பொடு முடிக்க . 

( உஉ.) சிறுசெங்குவளை ( உச ) பெயர்வோள்கையதையென முற்றாக 
அறுத்து (உரு ) அதுவெனப் பின் சுட்டி ற்றாக்குக . 
உஅ. பகலிடம் - பகற்பொழுது ,. 

உருபுகிளர்வண்ணம் - நிறம் விளங்கின தன்மை . 
( ங .0 ) வண்ணங்கொண்ட ( ஙக ) வேந்தரெனக்கூட்டி ஞாயிறு 

( க O ) நல்லமர்க்கடந்து நின்றடக்கை ( க்க ) இரப்போர்க்குக் கவித 
லல்லதை இரை இய ( கஉ ) மலர்பறியாவெனக்கேட்டிகும் ; இனி , ( கச ) 

சங்குவ 
யானது (உரு) நீ (உங ) ஈயென்று இழிந்தோன் கூற்றான் இரப்பவும் நினக்கு 
ஈந்து போகாது நின்இரப்பிற்கு ஒல்லாளாய் நீ எமக்கு ( உச ) யாரென்று 
பெயர்வோள் கையதாயிருந்தது ; அவ்வாறு இரந்து நீ பெறாது ( உரு ) அவளை 
உருத்த நோக்கமொடு அதை அவள் பானின்றும் (உச ) பகுத்துக்கொள்ள 
மாட்டாயாயினை ; அவ்வாறு அது பகுக்கமாட்டாதநீ ( ஙக ) வேந்தர்க 
ளெயிலைப் ( உக ) பகுத்துக்கோடல் ( உ.எ ) யாங்குவல்லையாயினாய் ; நின் 
கண்ணிவாழ்க வெனமாறி வினை முடிவுசெய்க . 

(( உச ) பாஅல் ( உ.எ ) யாங்குவல்லுரையோவென்றதன் முன் ( ங்க ) 
எயிலென்பது கூட்ட வேண்டுதலின் , மாறாயிற்று . 

இதனாற் சொல்லியது , அவன் கைவண்மையொடும் வென்றியொடும் 
படுத்து அவன் காமவின்பச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

இப்பாட்டு , துணங்கையாடு தல்காரணமாகப்பிறந்த ஊடற்பொருட் 
டாகையாற் குரவை நிலையென்றவாறாயிற்று . 
( பி - ம் . ) என்னாது . 

எறியரோச்சிய, 
கஅ . பேரிலரிவை . 

வல்லினையோ, 
20. பல்செல் ; பல்செங் , 

( உ ) 


க 


ளை 


22 . 


( ப 


ணி 
அசு 

பதிற்றுப் பதது . 
( ருகூ . ) வென்றுகலந் தரீஇயர் வேண்டுபுலத் திறுத்தவர் 

வாடா யாணர் நாடுதிறை கொடுப்ப 
நல்கினை யாகுமதி யெம்மென் றருளிக் 
கல்பிறங்கு வைப்பிற் கடறரை யாத்தரின் 
ரு றொல்புகழ் மூதூர்ச் செல்குவை யாயிற் 

மெந்திரத் தகைப்பி னம்புடை வாயிற் 
கோள்வன் முதலைய குண்டுகண் ணகழி 

வானுற வோங்கிய வளைந்து செய் புரிசை 
க 0 யொன்னாத் தெவ்வர் முனைகெட விலங்கி 

நின்னிற் றந்த மன்னெயி லல்லது 
முன்னும் பின்னுநின் முன்னோ ரோம்பிய 
வெயின்முகப் படுத்தல் யாவது வளையினும் 

பிறிதாறு சென்மதி சினங்கெழு குருசி 
கரு லெழூஉப்புறந் தரீஇப் பொன்பிணிப் பலகைச் 

குழூஉநிலைப் புதவிற் கதவுமெய் காணிற் 
றேம்பாய் கடாத்தொடு காழ்கை நீவி 
வேங்கை வென்ற பொறிகிளர் புகர் நுத 

லேந்துகை சுருட்டித் தோட்டி நீவி 
20 மேம்படு வெல்கொடி நுடங்கத் 
தாங்க லாகா வாங்குகின் களிறே 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( அ ) குண்டுகண்ண கழி . 

அவரென்றது . அவ்வாறு இறுக்கும்படி மின்னொடு எதிர்ந்த 
அரசரென் றவாறு . 

உ . நாடு திறை கொடுப்பவென்றது நாட்டைத் திறைகொடுப்ப 
வென் றவாறு . 

திறைதரவென் றதற்குத் திறைகொடுப்பவென் றது இடவழுவமைதி . 
( ங ) நல்கினையாகுமதி எம்மென்று ( உ ) திறைகொடுப்பவெனக் 


கூட்டுக 


ச . வைப்பு - இடம் . கடற்றையென இரண்டாவதுவிரிக்க . 


த்தவெனவே 
( கச ) பிறிதாறுசெல்; செல்லுதற்கு யாது காரணமெனின் , (கசு ) புதவிற்கதவு 
ஆறாம் பத்து . 

அவ 
சு . சிலம்பும் தழையும் ( க )புரிசைக்கண் தங்கினவென்றது ஈண்டுப் 
பொருவீருளீரேல் நும்காலிற்கழலினையும் அரையிற் போர்க்குரிய உடை 
யினையுமொழித்து இச்சிலம்பினையும் தழையினையும் அணிமினென அவரைப் 
பெண்பாலாக இகழ்ந்தவாறென்க. 

இனி , அவற்றை அம்மதிலில்வாழும் வெற்றிமடந்தைக்கு அணி 
யென்பாருமுளர் . 

கோள்வன் முதலைய வென்று முன்வந்த அடைச்சிறப்பான் , இத 
ற்கு , தண்டுகண்ணகழி என்று பெயராயிற்று . 

வளைந்துசெய்புரிசையென்பதனை வளையச்செய் புரிசையெனத் 
திரித்துக் காலவழுவமைதியாகக் கொள்க . 

( கூ ) வளைந்து செய்புரிசையாகிய ( கக ) நின்னிற்றந்தமன்னெயிலென 
இருபெயரொட்டு , 

கக . நின்னிற்றந்த மன்னெயிலென்றது நின்னாற் கொண்டு பிறர்க்குக் 
கொடுக்கப்பட்ட மன்னெயிலென் றவாறு . 

கொடுத்தவென்பதற்குத் தந்தவென்பது இடவழுவமைதி . கொடு 
ளாய் விளங்கிற்று , தரப்பட்ட வென்பதனைத் தந்தவெனச் செயப்படுபொரு 
ளைச் செய்ததுபோலச் சொல்லிற்றாக்குக . மன்னெயிலல்லதென்புழி மன் 
னெயிற்கண்ணென ஏழாவது விரித்து அதனைப் பின்வருகின்ற ( கங ) எயின் 
முகப்படுத்தலென்பதிடமாகப் படுத்தலென்பதோர்சொல்வருவித்து அத 
னொடு முடிக்க , 

முன்னும்பின்னுமென்றது முன்னோர் தாங்கள் இறப்பதற்கு 
முன்னும் இறந்ததற்குப்பின்னுமென் றவாறு . 

பின்னோம்புதலாவது முன்னோர் தமக்குப்பின்னும் இவ்வரசாள் 
வாரும் சம்மைப்போல இவ்வாறு ஓம்புகவென நியமித்துவைத்தல் . 

யாவதென்றது அஃது என்ன காரியம் , நினக்குத்தகுவதொன் 
நன்றென்றவாறு . 

குழூஉநிலைப்புதவென்றது பலநிலமாகச்செய்த கோபுரவாயி 
லென் றவாறு . 

தேமென்றது தேனீ. கடாம் - மதில்கண்டுழிப் போர்வேட்கை 
யாற்பிறக்கும் மதம் , 

( க ) நீ வேண்டுபுலத்திறுத்து அவர் (உ ) திறைகொடுப்ப ( ங ) அருளி 
(ச ) நின் ( ந ) மூதூர்ச்செல்குவையாயின் , ( கச ) குருசில், ( க . ) வளையினும் 


கடி . 


கங 


கன் . 


மெய்காணின் , (உக ) ஆங்கு கின்களிறு தாங்கலாகா ; தாங்கவேண்டுவதேல் , 


கஎ , 


. 


அஅ 

பதிற்றுப் பத்து . 
( க்க ) நின்னிற்றந்த எயின் முகத்துப் படுத்துவதல்லது ( கஉ ) நின்முன்னோ 
ரோம்பிய ( க . ) எயின்முகத்துப்படுத்தல் யாவதென மாறிக்கூட்டி வினை 
முடிவு செய்க 

( ரு ) "செல்குவையாயின் என்பதன்பின் ( கச ) பிறிதாறுசென்மதி 
என்பதனையும் , (உக ) ‘ தாங்க லாகா வாங்குகின் களிறு என்பதன்பின் (க . ) 
" எயின் முகப்படுத்தல்யாவது என்பதனையும் கூட்ட வேண்டுதலின் , மாறா 
யிற்று . 

இதனாற் சொல்லியது , அடைந்தவர்க்கு அருளலொடுபடுத்து அவன் 
வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று 
( பி- ம் . ) ச . கடறரையார்த்த . காழகநீவி , 
செம்பொற்சிலம்பு . 

( ங ) 
( ருச . ) வள்ளியை யென்றலிற் காண்குவந் திசினே 

யுள்ளியது முடித்தி வாழ்கரின் கண்ணி 
வீங்கிறைத் தடைஇய வமைமருள் பணைத்தோ 
ளேந்தெழின் மழைக்கண் வனைந்துவர லிளமுலைப் 
ரு பூந்துகி லல்குற் றேம்பாய் கூந்தன் 

மின்னிழை விறலியர் நின்மறம் பாட 
விரவலர் புன்கண் டீர நாடொறு 
முரைசா னன்கலம் வரைவில் வீசி 
யனையை யாகன் மாறே யெனையதூஉ 
க ) முயர்நிலை யுலகத்துச் செல்லா திவணின் 

றிருநில மருங்கி னெடிதுமன் னியரோ 
நிலந்தப விடூஉ மேணிப் புலம்படர்ந்து 
படுகண் முரச நடுவட் சிலைப்பத் 

தோமர வலத்தர் நாமஞ் செய்ம்மா 
கரு ரேவல் வியங்கொண் டிலையரொ டெழுதரு 

மொல்லார் யானை காணி 
னில்லாத் தானை யிறைகிழ வோயே . 
துறை 

காட்சி வாழ்த்து . 
வண்ணமும் தூக்கும் அது . 

பெயர் - ( கள்) நில்லாத்தானை . 
க , வள்ளியனென்பதற்கு வள்ளியையென் றது இடவழுவமைதி . 

உள்ளிய து முடித்தியென்றது யான் நினைத்து வந்த காரியத்தை 
டியென் றவாறு . 


- 


2 . 


. 


. 
ஆறாம் பத்து . 

அக 
முடித்தியென் றது ஈண்டு முன்னிலையேவல்வினை , 

தடைஇய அமை - பெருத்த மூங்கில் . 
( சு ) நின்மறம்பாட ( அ ) வீசியெனக்கூட்டி , நின் மறம்பாடாசிற்க அத 
னைக் கேட்டிருந்து வீசியெனவுரைக்க, 

( அ ) வீசியென்னும் வினையெச்சத்தினை ( க ) ஆகலென்னும் தொழிற் 
பெயரொடு முடிக்க , 

அனையையாகன்மாறேயென்றது அவ்வீசுதற்கேற்றஅத்தன்மை 
யையுடையையாகையானென்றவாறு . 

மாறென்பது ஆனென்னும் உருபின் பொருள்படுவதோரிடைச்சொல் . 
அத்தன்மையாவது இன்முகமும் இன்சொல்லுமுதலாயின . 
எனையது உமென்றது சிறிதுகாலமுமென் றவாறு ; உம்மை நெடுங் 

நிலந்தப இருஉம் ஏணிப்புலமென்றது நிலவகலம்குறைபட 
இட்ட எல்லையையுடைய பாசறையென் றவாறு . 

என்றது , மாற்றார்பாசறையை . 

( க x ) முரசம் நடுவட் ( கஉ ) படர்ந்து ( க x ) சிலைப்பவெனக் கூட்டி 
முரசம் பாசறைநடுவே தான் நின்று தன்னொலி பாசறையெங்கும்படர்ந்து 
கொண்டு படையை ஏவியொலிப்பவெனவுரைக்க . 

கச . தோமரம் தண்டாயுதம் , வலத்தெரென்றது வினையெச்ச 
வினைக்குறிப்பு முற்று , 

( கச ) நாமஞ்செய்ம்மார் ( கரு ) இளையரொடெழுதரும் ( கச ) ஒல்லா 
ரெனக்கூட்டுக . 

கரு . ஏவல்வியங்கொண்டென்றது இளையரை முன்பு போர்க்குக் 
கையும் அணியும்வகுப்புழி ஏவித் தாமும் ஏவல்களைச் செய்துகொண்டென்ற 


வாறு 


ஏவலையுடைய வியமென இரண்டாவது விரிக்க , வியம் - ஏவல் , 

( கச ) யானை காணின் ( கஎ ) நில்லாத்தானையென்றது காலாள் முதலா 
யினவற்றைத் தரமல்லவென்று கழித்து நின்று யானைகாணின் நில்லாது 
செல்லும் தானையென் றவாறு . 
இச்சிறப்பானே , இதற்கு நில்லாத்தானை என்று பெயராயிற்று . 

இறைகிழவோயென் றது இறைவனாத ற்றன்மையையுடையா 
யென் றவாறு , 

( கஎ ) இறைகிழவோய் , நின்னை ( க )வள்ளியனென் றுயாவரும் கூறுத 
லானே நின்னைக் காண்பேன்வந்தேன் ; ( உ ) யான் உள்ளிய தனை நீமுடிப்பா 
யாகவேண்டும் ; நின் கண்ணிவாழ்வதாக ; ( சு ) விறலியர் நின்ம றம்பாட ( எ ) 

12 


கஎ . 


பெய்து புறந் தந்து பொங்க லாடி 
சென்ற 

பதிற்றுப் பத்து . 
இரவலர் புன்கண்டீரும்படி ( அ ) நன்கலங்களை வரைவிலவீசி ( க ) அத்தன் 
மையையாகையாலே , என்போலும் . இரவலரது ஆக்கத்தின்பொருட்டுச் 
சிறிதுகாலமும் ( க 0 ) இவ்வுலகத்திலேநின்று உயர்நிலையுலகத்திற்செல்லாதே 
( கக ) இவ்விருகிலமருங்கிலே நெடுங்காலம் நிலைபெறுவாயாகவெனக் கூட்டி 
வினை முடிவு செய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் கொடைச்சிறப்பும் தன் குறையுங்கூறி 
வாழ்த்தியவாறாயிற்று . 
( பி - ம் . ) ங . வீங்கறை , அ . 

வரைவிலை . 
( ருரு . ) ஆன்றோள் கண்வ சான்றோர் புரவல 

நின்னயந்து வந்தனெ னடுபோர்க் கொற்றவ 
வின்னிசைப் புணரி யிரங்கும் பௌவத்து 
நன்கல வெறுக்கை துஞ்சும் பக்தர்க் 
ரு கமழுந் தாழைக் கானலம் பெருந்துறைத் 
தண்கடற் படப்பை நன்னாட்டுப் பொருந் 
செவ்வூன் றோன்றா வெண்டுவை முதிரை 
வாலூன் வல்சி மழவர் மெய்ம்மறை 
குடவர் கோவே கொடித்தே ரண்ணல் 
க ( வாரா ராயினு மிரவலர் வேண்டித் 

தேரிற் றந்தவர்க் கார்பத னல்கு 
நசைசால் வாய்மொழி யிசைசா றோன்றல் 

வேண்டுவ வளவையுள் யாண்டுபல கழியப் 
கரு விண்டுச் சேர்ந்த வெண்மழை போலாச் 
நனந்தலை வேந்தர் தாரழிந் தலற 
நீடுவரை யடுக்கத்த நாடுகைக் கொண்டு 

பொருது சினந்தணிந்த செருப்புக லாண்மைத் 
உ O தாங்குநர்த் தகைத்த வொள்வா 
ளோங்க லுள்ளத்துக் குருசினின் னாளே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு 
வண்ணழம் தூக்கும் அது . 
பெயர் - ( ச ) துஞ்சும்பந்தர் . 


க 0 . 


அண்ணல் , ( கஉ ) தோன் றல் , ( கசு ) பெரும் , (உக) குருசில , காள் ( கரு ) 

ஆறாம் பத்து 
(is ) பௌவத்து (ச ) நன்கலவெறுக்கையென்றது பௌவத்திலே 
வந்த நன்கலமாகிய செல்வமென்றவாறு . 

பந்தர் - பண்டசாலைகள் , 
நன் கலவெறுக்கை துஞ்சுமென் றசி றப்பானே , இதற்கு , துஞ்சும் 
பந்தர் என்று பெயராயிற்று . 

செவ்வூன்றோன்றா வெண்டுவையென் றது அரைத்துக்கரைத்த 
மையால் தன்னிற்புக்க செவ்வூன் தோன்றாத வெள்ளிய துவையென் றவாறு . 

முதிரையென்றது அவரை துவரை முதலாயின வற்றை ,. 
அ . வாலூனென்றது வெண்ணிண ஊனென் றவாறு , 

வல்சிமழவரென்றது தம் செல்வச்செருக்கானே சோறுண்பது பெரி 
தன்றி முன்பு எண்ணப்பட்டவற்றையே உணவாகவுடைய வீரரென் றவாறு . 

இரவலரையென்னும் இரண்டாவது விகாரத்தால் தொக்கது ; 
இரவலரைவேண்டியென்றது தன்னாட்டு இரவலரின்மையின் , அவரைப் 
பெறவிரும்பியென்றவாறு 

கக . தேரிற்றந்தென்றது அவ்விரவலருக்கு அவருள்வழித் தேரைப் 
போகவிட்டு அதிலே அவர்களை வரப்பண்ணியென்றவாறு . 

தேரானென - உருபுவிரிக்க ; தேரெனத் தேர்ச்சியாக்கி , அவ்விர 
வலரை அவருள்ள விடத்தில் தேடி அழைத்தென்றுமாம் . 

பொங்கலாடியென்றது எஃகின பஞ்சுபோல வெளுத்துப் 
பொங்கியெழுதலைச் செய்தென்றவாறு . 

( கரு ) வெண்மழைபோலாச் ( கசு ) சென்றாலியரென்றது அம்மழை 
பெய்து புறந் தருங் கூற்றையொத்து அது பெய்துவெண் மழையாகக் கழியுங் 
கூற்றை ஒவ்வாது ஒழிகவென்றவாறு . 
கஅ . 

நீடுவரையடுக்கமென விரிக்க ; அடுக்கம் - ஈண்டு அடுக்குதல் . 
( கசு ) அல்கலும் ( கஅ )நாடுகைக்கொண் டு ( கஎ ) வேந்தர் தாரழிந்து அல 
தப் ( க்க ) பொருது சினந் தணிந்த செருப்புகலாண்மையென மாறிக்கூட்டுக . 

( கச ) ஆண்மையினையும் ( 20 ) வாளினையும் (உக ) உள்ளத்தினையு 
முடைய குருசிலென்க , 

( கரு) மழையை அவன்றன்னோடு உவமியாது அவன் ( உக )நாளோடு 
உவமித்தது , அவனோடு அவன் நாளுக்குள்ள ஒற்றுமைபற்றியென்க. 

( க ) ஆன்றோள் கணவ , சான்றோர்புல்ல, (உ ) நின்னயந்து வந்த 
னென் ; கொற்றவ , ( சு ) பொரும் , ( அ ) மழவர்மெய்ம்மறை , ( க ) கோவே , 


வெண்மழைபோலாச் ( கசு ) சென்றாலியரோவென மாறிக்கூட்டி - வினை 
முடிவுசெய்க 


தங்கள் மெய்யைம் றர் 

பதிற்றுப் பத்து . 
பெரும , குருசிலென்னும் விளிகள் முன்னின் -றவிளிகளோடு கூட்ட 
வேண்டுதலின் , மாறாயிற்று . 

இதனாற் சொல்லியது , அவன் உலகுபுரத்தலும் தன்குறையும் கூறி 
வாழ்த்தியவாறாயிற்று . 
( பி - ம் . ) கரு . மழைபோலக் , கக . பொருது முரண்செருக்கிய . 

நெடுவரை , 
( ருசு ) விழவுவீற் றிருந்த வியலு ளாங்கட் 

கோடியர் முழவின் முன்ன ராடல் 
வல்லா னல்லன் வாழ்கவவன் கண்ணி 
வலம்படு முரசந் துவைப்ப வாளுயர்த் 
ரு திலங்கும் பூணன் பொலங்கொடி யுழிஞையன் 
மடம்பெரு மையி னுடன்றுமேல் வந்த 
வேந்துமெய்ம் மறந்த வாழ்ச்சி 
வீந்துகு போர்க்களத் தாடுங் கோவே . 

துறை - ஒள்வாளமலை . 
வண்ணமும் தூக்கும் அது . 

பெயர் - ( எ ) வேந்துமெய்ம்மறந்தவாழ்ச்சி . 
ரு . பூணன் உழிஞையனென்பன வினைக்குறிப்புமுற்று , 

வேந்துமெய்ம்மறந்த வாழ்ச்சியென்றது மாற்றுவேந்தர் அஞ்சித் 

வாழ்ச்சி , மெய்ம்மறத்தல் காரணமாக அதன் காரியமாய் வந்ததாக 
லான் , மெய்ம்மறந்தவென்னும் பெயரெச்சம் நிலப்பெயர் முதல் ஆறுமன்றிக் 
காரியப்பெயரென வேறொருபெயர்கொண்டதெனப்படும் , வாழ்வு -வெற்றிச் 
செல்வம் , 

--இச்சிறப்பானே , இதற்கு வேந்துமெய்ம்மறந்த வாழ்ச்சி என்று 
பெயராயிற்று . 

( எ ) வாழ்ச்சிக் ( அ ) களமெனக் கூட்டுக : 

( ச ) முரசம் துவைப்ப வாளுயர்த்து ( ரு ) இலங்கும் பூணனாய்ப் 
பொலங்கொடி உழிஞையனாய்ப் ( அ ) போர்க்களத்து ஆடும் கோ ( க ) விய 
லுளாங்கட் ( உ ) கோடியர்முழவின் முன்னர் ஆடல் ( ங ) வல்லானல்லன் ; 
அவன்கண்ணி வாழ்கவென மாறிக்கூட்டி வினை முடிவுசெய்க .. 



வல்லானல்லன் என்பதன் முன் கோவென்பது கூட்டவேண்டுத 
லின் , மாறாயிற்று , 

தனாற் சொல்லியது , அவன் வென்றிச் சிறப்புக் கூறியவாறாயிற்று . 





ஆறாம் பத்து . 
( ருஎ .) ஓடாப் பூட்கை மறவர் மிடறப் 

விரும்பனம் புடையலொடு வான்கழல் சிவப்பக் 
குருதி பனிற்றும் புலவுக்களத் தோனே 
துணங்கை யாடிய வலம்படு கோமான் 
ரு மெல்லிய வகுந்திற் சீறடி யொதுங்கிச் 

செல்லா மோதில் சில்வளை விறலி 
பாணர் கையது பணிதொடை நரம்பின் 
விரல்கவர் பேரியாழ் பாலை பண்ணிக் 

குரல் புணரின்னிசைத் தழிஞ்சி பாடி 
க 0 யிளந்துணைப் புதல்வர் நல்வளம் பயந்த 

வளங்கெழு குடைச்சூ லடங்கிய கொள்கை 
யான்ற வறிவிற் றோன்றிய நல்லிசை 
யொண்ணுதன் மகளிர் துனித்த கண்ணினு 

மிரவலர் புன்க ணஞ்சும் 
கரு புரவெதிர் கொள்வனைக் கண்டனம் வரற்கே . 

துறை - விறலியாற்றுப்படை 
வண்ணமும் தூக்கும் அது . 

பெயர் - ( சு ) சில்வளைவிறலி. 
( க ) மறவர்மிடற்பக் ( ங ) களத்தோனெனக் கூட்டுக . 

பனிற்றுதல் - தூவுதல் ; பனிற்றுவது புண்பட்டவீரருடலெ 
னக்கொள்க 

களமென்றது ஈண்டுக் களத்தையணைந்த பாசறையினை , 
வகுந்து - வழி . 

சில்வளைவி றலியென்றது பல்வளையிடுவது பெதும்பைப் பரு 
வத்தாகலின் , அஃதன்றிச் சில்வளையிடும் பருவத்தாளென் அவள் ஆடல் 
முதலிய துறைக்குரியளாதல் கூறியவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கு , சில்வளைவிறலி என்று பெயராயிற்று . 

அ . விரல்கவர்யாழென்றதனாற்பயன் வாசித்துக் கைவந்த யாழென்ற 
வாறு , 

க , தழிஞ்சி - தழிஞ்சியென்னுந் துறைப்பொருண்மேல் தந்தபாடல் , 
தழிஞ்சியைக் குரல்புணரின்னிசையிலே பாடியெனக்கொள்க . 
க 0 . புதல்வராகிய நல்வளமென இருபெயரொட்டு , 

குடைச்சூல் - சிலம்பு . 


தக 


பதிற்றுப் பத்து . 


( சு ) சில்வளைவிறலி , ( கரு ) புரவெதிர்கொள்வனைத் ( கூ ) தழிஞ்சிபாடிக் 
( கரு ) கண்டனம் வரற்குச் ( ச ) செல்லாமோ ; ( கரு ) அப்புரவெதிர்கொள் 
வனாகிய ( ச ) வலம்படு கோமான் இதுபொழுது தான் அவ்வெதிர்கோடற்கேற்ப 
வருவாயினையுடைய ( B ) புலவுக்களத்தோன்காணென மாறிக்கூட்டிவினை 
முடிவுசெய்க . 

(கரு ) வரற்குச் ( சு ) செல்லாமோவெனக் கூட்டவேண்டுதலின் , 
மாறாயிற்று . 


இதனாற் சொல்லியது , அவன்வென்றிச்சிறப்போடு அவன் கொடைச் 
சிறப்பும் உடன் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) ஈ . புலக்களத்தோனே . கங . துணித்த . 
கக , குடச்சூல் .. 

( எ ) 
( ரு.வு. ) ஆடுக விறலியர் பாடுக பரிசிலர் 

வெண்டோட் டசைத்த வொண்பூங் குவளையர் 
வாண்முகம் பொறித்த மாண்வரி யாக்கையர் 

செல்லுறழ் மறவர்தங் கொல்படைத் தரீஇய 
ரு ரின்றினிது நுகர்ந்தன மாயி னாளை 
மண்புனை யிஞ்சி மதில்கடந் தல்ல 
துண்குவ மல்லேம் புகாவெனக் கூறிக் 
கண்ணி கண்ணிய வயவர் பெருமகன் 

பொய்படு பறியா வயங்குசெந் நாவி 
க 0 னெயிலெறி வல்வி லேவிளங்கு தடக்கை 

யேந்தெழி லாகத்துச் சான்றோர் மெய்ம்மறை 
வான வரம்ப னென்ப கானத்துக் 
கறங்கிசைச் சிதடி பொரியரைப் பொருந்திய 

சிறியிலை வேலம் பெரிய தோன்றும் 
கரு புன்புலம் வித்தும் வன்கை வினைஞர் 

சீருடைப் பல்பக டொலிப்பப் பூட்டி 
நாஞ்சி லாடிய கொழுவழி மருங்கி 
லலங்குகதிர்த் திருமணி பெறூஉ 
மகன்கண் வைப்பி னாடுகிழ வோனே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( க 0 ) ஏவிளங்குதடக்கை 


க . 


ககா , 


அசைத்தல் - தங்குவிக் பனம் 
யென் றது ஏத்தொழிலுக்குள்ள கூறுபாடெல்லாம் விளங்கிய தடக்கை 

பெருகத்தோன்றுமென்றவாறு . 
ஆறாம் பத்து 
வெண்டோடு - பனந்தோடு , தோட்டின் கண்ணென விரிக்க . 

, 
ஈ . வாண்முகம் - வாள்வாய் . 

( உ ) குவளையரென்றது வினையெச்சவினைக்குறிப்புமுற்று ; அதனைக் 
(( எ ) கூறியென்பதெனாடு முடிக்க . 

( ங ) யாக்கையராகிய ( ச ) மறவரென இருபெயரொட்டு . 

அ . கண்ணிகண்ணு தல் - தாங்கள் சூடிய போர்க்கண்ணிக்கு ஏற்ப 
வினைசெயக்கருதுதல் . 

க 0 . எயிலெறிவல்விலென்றது விற்படையினை , ஏவிளங்குதட 
றவாறு . 
இச்சிறப்பானே , இதற்கு ஏவிளங்குதட்க்கை என்று பெயராயிற்று . 

பல்பகட்டையென் விரித்துப் பகட்டை அவை ஒலிப்பப்பூட்டி 
யெனக்கொள்க . 

( கச ) பூட்டித் (கஅ ) திருமணிபெறூஉமென முடிக்க . 

( அ ) வயவர் பெருமகன் , ( க ) சான்றோர்மெய்ம்மறையாகிய ( கஉ ) 
வானவரம்பனைப் (கரு ) புன்புலம்வித்தும் வன்கைவினைஞர் தம் ( கஎ ) கொழுவழி 
மருங்கில் ( கஅ ) திருமணிபெறும் ( கசு ) நாடுகிழவோன் ( க 2 ) என்று சொல் 
லுவார்கள் , அவன் அவ்வாறு செல்வக்குறையிலனாதலான் , அத்தரத்திற்கே 
ற்ப நமக்கு வேண்டுவன் தருதலிற் குறையுடையனல்லன் ; வந்தமைக்கேற்ப 
( க ) விறலியராயுள்ளீர் , ஆடலைக் குறையறச் செலுத்துமின் ; பரிசிலராயுள் 
ளீர் , நீயிரும் நும்கவிகளைப்பாடிக் கைவாப்பண்ணுமினென்று மாறிக்கூட்டி 
வினை முடிவுசெய்க . 

( க 2 ) வானவரம்பன் ( கசு ) நாடுகிழவோனெனக் கூட்டவேண்டு 
தலின் , மாறாயிற்று . 

இதனாற்சொல்லியது . அவனாட்டுச்செல்வமும் அதற்கேற்ற அவன் 
கொடையும் கூறியவாறாயிற்று . 

ஆடுக பாடுகவென் றதற்கு அவன் பாற்சென்று ஆடுக பாடுகவெனக் 
கூறாது இவ்வாறு கூறிய தன் கருத்து , ஆற்றுப்படையென்னாது செந்துறைப் 
பாடாணென்று கிடந்தமையானெனக்கொள்க. 
( பி - ம் . ) எ . புகவென . 
கூ . படுவறியர் ,. மருங்கின் . 

( அ ) 
( ருகூ ) பகனீ டாகா திரவுப்பொழுது பெருகி 

மாசி நின்ற மாகூர் திங்கட் 


மேமறை , 


கள . 


வினையெச்சம் ( 2 ) மாசிமின் றவென்னும் தம்முதலது வினையொடு முடிந்தன . 
மாசியென்றது மாசித்தன் 

பதிற்றுப் பத்து . 
பனிச்சுரம் படரும் பாண்மக னுவப்பட் 
புல்லிருள் விடியப் புலம்புசே ணகலப் 
ரு பாயிரு ணீங்கப் பல்கதிர் பரப்பி 

ஞாயிறு குணமுதற் றோன்றி யா அங் 
கிரவன் மாக்கள் சிறுகுடி பெருக 
வுலகந் தாங்கிய மேம்படு கற்பின் 

வில்லோர் மெய்ம்மறை வீற்றிருங் கொற்றத்துச் 
க செல்வர் செல்வ சேர்ந்தோர்க் காண 

மறியா தெதிர்ந்து துப்பிற் குறையுற்றுப் 
பணிந்து திறை தருபரின் பகைவ ராயிற் 
சினஞ்செலத் தணியுமோ வாழ்கநின் கண்ணி 

பல்வேறு வகைய நனந்தலை யீண்டிய 
கரு மலையவுங் கடலவும் பண்ணியம் பகுக்கு 

மாறுமுட் றொஅ தறம்புரிந் தொழுகு 
நாடல் சான்ற துப்பிற் பணைத்தோட் 
பாடுசா னன்கலந் தரூஉ 
நாடு புறந் தருத னினக்குமார் கடனே . 

இதுவுமது . 

பெயர் - ( உ .) மாகூர்திங்கள் . 
( க ) நீடாகர்து பெருகியெனநின் ற பகலிரவென்னும் சினைமேல் 

, 
திரிப்பினும்மையும் . மா கூர்தல் - மாக்கள் குளிராலே உடல் வளைதல் . 

இச்சிறப்பானே , இதற்கு , மாகூர்திங்கள் என்று பெயராயிற்று . 
திங்கள் - மாதம் . 

புலம்பு - உலகத்து உயிர்கள் புலம்பு . 
க . , சினஞ்செலத் தணியுமோவென்றது நின்பாற்சினமானது மின் 
பால் நின்றும் கையறப்போம்படி சிறுகத் தணிவுபிறக்குமோவென்றவாறு . 

இனி,உம்மும் ஓவும் அசையாக்கித் தணியென்பதனை முன்னிலைவினை 
யாக்கி உரைப்பாருமுளர் . 

நனந்தலையென்றது பரமண்டலங்களை 
( கச ) ஈண்டிய ( கரு ) பண்ணியமென்றது , அமமண்டலங்களில் தன் 
பகைவர்பாலீண்டிய பண்டங்களை 


ச 


கசி 


கஎ 


0 


4 : 


க . 


ஆறாம் பத்து . 
கரு . மலையவும் கடலவுமாகியவென ஒருசொல் வருவிக்க. 

கடு - சு . பகுக்கும் ஆறென்றது அப்புண்ணியங்களைப் பலாக்கும் 
குத்துக்கொடுக்கும் நெறியென்றவாறு . 
முட்டுறாமலொத்திரிக்க . அறம்புரிதல் 

நாடுகாவலாகிய 
அறத்திலே மேவுதல் . 

கஎ - அ . தோட்கலனென்றது தோளிற்கேற்ற தலமென்றவாறு ; 
தோட்குத் தருமென்றுமாம் . 

மார் , அசை . 
( க ) வில்லோர்மெய்ம்மறை, ( 50 ) செவ்வ , சேர்ந்தோர்க்கரணம் , 
( கஎ ) நின்தோட்கேற்ற ( கஅ ) நன்கலங்களைத் திறைதரும் ( க ) நாடுகளைப் 
புறந்தருதல் நின்கடனாயிருக்குமாகலான் , ( கஉ ) நின்பகைவர் ( கக ) அறியாது 
எதிர்ந்து துப்பிற்குறையுற்றுப் (கஉ ) பணிந்து நிறைதருவராயின் , (கங ) 
சினஞ்செலத்தணியுமோ ; நின்கண்ணி வாழ்கவென மாறிக்கூட்டி வினை 
முடிவு செய்க . 

( கச ) நாடு புறந்தருதல் நினக்குமார் கடன் என்பதன்பின் ( கங ) 
சினஞ்செலத்தணியுமோ என்பதைக்கூட்டவேண்டுதலின் , மாறாயிற்று . 
இதனாற்சொல்லியது , அவன்வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
க . பகனீடா திரவு . 

( க ) 
( ச O.) கொலைவினை மேவற்றுத் தானை தானே 

யிகல்வினை மேவலன் றண்டாது வீசுஞ் 
செல்லா மோதில் பாண்மகள் காணியர் 
மிஜ்றுபுற மூசவுந் தீஞ்சுவை திரியா 
ரு தரம்போழ் கல்லா மரம்படு தீங்கனி 

சே றமைந்த முண்டை விளை பழ 
மாறுசென் மாக்கட் கோய்தகை தடுக்கு 
மறாஅ விளையு ளறா அ யாணர்த் 

தொடைமடி களைந்த சிலையுடை மறவர் 
க 0 பொங்குபிசிர்ப் புணரி மங்குலொடு மயங்கி 
வருங்கட லூதையிற் பனிக்குக் 
துவ்வா நறவின் சாயினத் தானே . 

துறை விறலியாற்றுப்படை , 
வண்ணழம் தூக்கும் அது , 

பெயர் - ( ரு ) மரம்படுதீங்கனி 
ச . மிஞிறு புறமூசவும் நீஞ்சுவைதிரியாமை, அப்பழத்தின் புறத்து 


ச 


வன்மையு 


13 , 


கூஅ 


- 


க . 


அ . அறா அயாணரென்றது , 
, .. ) 

பதிற்றுப் பத்து , 
ரு அரம்போழ்கல்லாவென்றது புறத்துவன்மையால் அரிவாளும் 
போழமாட்டாவென் றவாறு . அரம்போழ் கல்லா மரம்படு தீங்கனி என்றது 
புறக்காழனவாகிய பனை முதலியவற்றின் தீங்கனியை நீக்குதற்கு . 

இச்சிறப்பானும் முன்னும்பின்னும் வந்த அடைச்சிறப்பானும் இதற்கு 
மாம்படுதீங்கனி என்று பெயராயிற்று . 

முண்டைவிளைபழம் - முட்டைகள் போலும் விளைபழம் ; 
முட்டையென்றது மெலிந்தது . 

( ரு ) மரம்படுதீங்கனியாகிய ( ச ) முட்டைவிளை பழமென இருபெய 
ரொட்டு . 

( எ ) ஓய்தகை தடுக்கும் ( கஉ ) துவ்வாநறவெனக் கூட்டுக . 
செல்வங்களை 

தொடைமடி - அம்புதொடுத்தெய்தலின் மடிதல் , 
க . புணரியொடு , மங்குலொடு என ஒடுவை இரண்டிடத்தும் 
கொள்க 

மயங்கவெனத்திரிக்க ; மயங்குவது ( க்க ) வருகின்ற ஊதையெனக் 
கொள்க . 

. 

( க ) மறவர் ( கக ) கடலூதையிற்பனிக்கும் ( கஉ ) நறவெனக் கூட்டி , 
ஆண்டுவாழுமறவர் கடலூதையால் மட்டும் நடுங்கும் நறவென்க. 

நறவு - ஓரூர் ; துவ்வாத றவு , வெளிப்படை , 
அவன்றான் , இப்பொழுது ( க 2 ) துவ்வாதறவின் சாயின த்தான் 
இனித் (க ) தானை கொலைவினை மேவற்று ; ஆகலால் தான் ( உ ) இகல்வினை 
பாண்மகளே , நாம் அவனைக் காணியர் செல்லாமோ ; செல்லின் , ( உ ) தண் 
டாது வீசுமெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

இதனாற்சொல்லியது , அவன் கொடைச்சிறப்பொடு வென்றிச்சிறப் 
பும் கூறியவாறாயிற்று .. 

( க ) 
இதன் பதிகத்துத் தண் டாரணியமென் றது , ஆரியநாட்டிலே உள்ள 
தொரு நாடு , கபிலையென்றது குாற்பசு . 

( 
குடக்கோ நெடுஞ்சேர லாதற்கு வேஎ 
ளாவிக் கோமான் றேவி யீன் றமகன் 
றண்டா ரணியத்துக் கோட்பட்ட வருடையைத் 
தொண்டியுட் டந்து கொடுப்பித்துப் பார்ப்பார்க்குக் 
கபிலையொடு குடநாட் டோரூ ரீத்து 


கஉ , 


ட 


ஆறாம் பத்து . 


வான வரம்பனெனப் பேரினிது விளக்கி 
யேனை மழவரைச் செருவிற் சுருக்கி 
மன்னரை யோட்டிக் 
குழவிகொள் வாரிற் குடிபுறந் தந்து 
நாடல் சான்ற நயனுடை நெஞ்சி 
னாடுகோட் பாட்டுச் சேரலாதனை 
யாத்த செய்யு ளடங்கிய கொள்கைக் 
காக்கைபாடினியார் நச்செள்ளையார் பாடினார் பத்துப்பாட்டு . 
( பி - ம் :) கோட்பட்டவாடையை . நச்சனையார் . 

அவைதாம் : வடுவடு நுண்ணயிர் , சிறுசெங்குவளை , குண்டு 
கண்ணகழி , நில்லாத்தானை , துஞ்சும்பந்தர் , வேந்துமெய்ம்மறந்த 

ஈழ்ச்சி , சில்வளைவிறலி , ஏவிளங்குதடக்கை, மாகூர்திங்கள் , மரம் 
படுதீங்கனி . இவைபாட்டின்பதிகம் . 

பாடிப்பெற்றபரிசில் : கலனணிகவென்று அவர்க்கு ஒன்பது காப் 
பொன்னும் நூறாயிரங் காணமுங்கொடுத்துத் தன்பக்கத்துக் கொண்டான் 
அக்கோ . 

ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் முப்பத்தெட்டியாண்டு வீற்றிருந் 
தான் . 

( பி - ம் . ) ஆடுகோட்பாடுசேரலாதன் 


* 


ஆறாம்பத்து முற்றிற்று 


ஏழாம் பத்து , 


( சுக . ) பலாஅம் பழுத்த பசும்புண் ணரியல் 

வாடை துரக்கு நாடுகெழு பெருவிற 
லோவத் தன்ன வினைபுனை நல்லிற் 
பாவை யன்ன நல்லோள் கணவன் 
ரு பொன்னி னன்ன பூவிற் சிறியிலைப் 

புன்கா லுன்னத்துப் பகைவ னெங்கோ 
புலர்ந்த சாந்திற் புலரா வீகை 
மலர்ந்த மார்பின் மாவண் பாரி 

முழவுமண் புலர விரவல ரினைய 
க 0 வாராச் சேட்புலம் படர்ந்தோ னளிக்கென 

விரக்கு வாரே னெஞ்சிக் கூறே 
னீத்த திரங்கா னீத்தொறு மகிழா 
னீத்தொறு மாவள் ளியனென நுவலுநின் 

னல்லிசை தரவந் திசனே யொள்வா 
கரு ளுரவுக் களிற்றுப் புலாஅம் பாசறை 

நிலவி னன்ன வெள்வேல் பாடினி 
முழவிற் போக்கிய வெண்கை 
விழவி னன்னநின் கலிமகி ழானே. 

துறை - காட்சிவாழ்த்து , 
வண்ணம் - ஒழுகுவண்ணம் . 
தூக்கு - செந்தூக்கு. 
பெயர் - ( கரு ) புலா அம்பாசறை . 

பலாஅம் பழுத்த பலாப்பழுத்தவென்னும் பகரவொற்று மெலிந் 
தது . பசும்புண்ணென்றது , புண்பட்டவாய் போலப் பழுத்து விழுந்த பழத் 
தினை .. அரிய லென்றது , அப்பழத்தில்நின்றும் பிரிந்து அரித்து விழுகின்ற 
தேனை , 

க 0 . படர்ந்தோனென்றது முற்று , அளிக்கெனவென்றது நீசம்மை 
அளிப்பாயாகவெனச் சொல்லியென் றவாறு . 

கக . இரக்கென்றது , தன்மைவினை , எஞ்சிக் கூறேனென்றது உண் 
மையின் எல்லையைக்கடந்து பொய்யே புகழ்ந்து சொல்லேனென்றல் . 


- 


க . 


கள . 


நீ 


ஏழாம் பத்து . 
கா . ஈத்ததற்கென்நான்காவது விரிக்க ஈத்தொறுமகிழானென்றது 
ஈயுக்தோறெல்லாம் தான் அயலாயிருத்தலல்லது ஈயாகின்றோமென்று ஒரு 
மகிழ்ச்சியுடையனல்லனென்றவாறு , 

அவலுமென்றதற்கு உலகம் நுவலுமென் வருவிக்க . 
கரு . புலா அம்பாசறையென்றது வீரரெல்லாரும் போர்செயது 
புண்பட்டமிகுதியாற் புலால்காறுகின்ற பாசறையென்றவாறு . 
இச்சிறப்பானோ, இதற்கு , புலாஅம்பாசறை என்று பெயராயிற்று . 

வேலையென இரண்டாவது விரித்துப் பாடினியிற் பாடு தலொடு 
முடிக்க . 

வெண்கையென்றது பொருள்களை அவிநயிக்கும் தொழிற்கை 
யல்லாத , வெறுமனே தாளத்திற்கு இசைவிடும் எழிற்கையினை . 

கஅ . கலிமகிழென்றது கலிமகிழையுடைய ஓலக்கத்தை 

யான் ( அ ) பாரி ( 50 ) சேட்புலம்படர்ந்தோன் ; நீ அளிக்கவெனச் 
சொல்லி ( கக ) இரக்கென்று வந்து சில புகழ்ந்து சொல்லுகின்றேனுமல் 
லேன் ; அஃதன்றி உண்மையொழியப் புகழ்ந்து சொல்லுகின்றேனுமல் 
லேன் ; ( க 2 ) ஈத்ததற்கு இரங்காமை முதலாகிய அப்பாரிகுணங்கள் நின் 
பாலுமுளவாக ( க ) உலகஞ்சொல்லும் நின் (கச ) புகழை நின்பாலே 
தரவந்தேன் ; (கஅ ) . நின் பாசறையின் கலிமகிழின் கண்ணேயென வினை 
முடிவு செய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச் சிறப்பொடுபடுத்து அவன் 
கொடைச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

- ( பி - ம் .) 2 . தூக்கும் . சு . எங்கோன் . கட . ஈதொறு , ( s ) 
கா உ .) இழையணிந் தெழுதரும் பல்களிற்றுத் தொழுதியொடு 

மழையென மருளு மாயிரும் பஃறோ 
லெஃகுபடை யறுத்த கொய்சுவற் புரவியொடு 

துடை யாரெயில் புடைபட வளை இ 
டு வீந்துபுறத் திறுக்கும் பசும்பிசி ரொள்ளழன் 
ஞாயிறு பல்கிய மாயமொடு சுடர் திகழ் 
பொல்லா மயலொடு பாடிமிழ் புழிதரு 
மடங்கல் வண்ணங் கொண்ட கடுந்திறற் 

றுப்புத் துறை போகிய கொற்ற வேந்தே 
க 0 
க 0 புனல்பொரு கிடங்கின் வரைபோ லிஞ்சி 

யணங்குடைத் தடக்கையர் தோட்டி செப்பிப் 
பணிந்து திறை தருபரின் பகைவ ராயிற் 


4 


பதிற்றுப் பத்து . 
புல்லுடை வியன்புலம் பல்லா பரப்பி 

வளனுடைச் செறுவின் விளைந்தவை யுதிர்ந்த 
கரு களன்று குப்பை காஞ்சிச் சேர்த்தி 

பரிய லார்கை வன்கை வினைக 
ரருவி யாம்பன் மலைந்த சென்னிய 
ராடுசிறை வரிவண் டோப்பும் 
பாடல் சான்றவவ ரகன்றலை நாடே ,, 

துறை - செந்துறைப்பாடாண் பாட்டு . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( க ) வரைபோலிஞ்சி , 

பஃறேலொடுவென்னும் ஒடு , விகாரத்தால் தொக்க தாக்கி 
விரிக்க . 

டு . புறத்திறுக்குமென்றதற்கு நின் தானை புறத்திறுக்குமென வரு 
விக்க . 

( சு ) ஞாயிறுபல்கிய மாயமொடு ( எ ) உழிதரு ( அ ) மடங்கலெனக் 
கூட்டி , உலகம் கடல்கொண் டுகிடந்தகாத்து அக்கடல் நீயெல்லாம்வற்ற 
எறித்தற்குத் தோன்றும் ஆதித்தர் பலவான மாயத்தோடேகூடி அந்நீர் வற் 
றும்படி திரிதரு வடவைத்தீயென் றுரைக்க . 

மாயம்போ நலான் மாயமெனப்பட்டது . 
( சு ) சுடர் திகழ்பு ( எ ) ஒல்லா மயலொடு பாடிமிழ்பு உழிதரு ( அ ) 
மடங்கலென் றது சுடர் திகழ்ந்து உயிர்கட்குப் பொறுக்கமுடியாத மயக்கத் 
தைச் செய்தலோடே ஒலித்துத் திரிதரும் மடங்கலென்றவாறு . 

( ரு ) ஒள்ளழல் (அ ) மடங்கல்வண்ணம் கொண்டவௌக்கூட்டி, ஒள் 
எழலானது மடங்கலாகிய அழலின் வண்ணத்தைக்கொள்கைக்குக் காரண 
மாய்நின் றவெனவுரைக்க , 

இனி ( சு ) ஞாயிறு பலவாதலை அவன்பகைவர்நாட்டில் உற்பாதமாகத் 
தோன்றும் ஆதித்தர்பலராக்கி , ( அ ) மடங்கலென்ற தனைக் கூற்றமாக்சி , 
சுடர்திகழ்பு என்ற தனைத் திகழவெனத் திரித்து , ஒள்ளழலான ஞாயிறு 
பல்கிய , மாயமொடு சுடர் திகழ மடங்கல்வண் ணங்கொண்டவேந்தேயென 
உரைப்பாருமுளர் . 

( க்க ) தட்ககையாாகிய ( க 2 ) நின் பகைவரென மாறிக்கூட்டுக . 

( க ) வரைபோல் இஞ்சியை அரணாகவுடையராயிருந்தே ( க 2 ) 
திறைதருபவெனச்சொன்ன சிறப்பானோ, இதற்கு வாைபோலிஞ்சி 
என்று பெயராயிற்று 


ஏழாம் பத்து . 


கள் 


عی 


எ 


கஉ . 


( கஉ ) திறைதருபவாயின் , ( ககூ ) நாடு பாடல் சான்றவெனக் கூட்டுக ; 
( ககூ ) சான்றவென்றது முற்று , 

கச . விளைந்தென்றதனை விளையவெனத் திரிக்க , 

கரு . களனறுகுப்பையென்றது களத்திற் கடாவிடுத ற்றொழில்ற்ற 
துற்றாப்பொலியை . 

( க ) பரப்பியென்னும் வினையெச்சத்தினைச் ( கரு ) சேர்த்தியென்னும் 
வினையொடு முடித்து , அதனை ( கஅ ) வரிவண் டோப்புமென்னும் வினை யொடு 
முடிக்க . 

கஅ - கூ , வண்டோப்புநாடென் மாறிக்கூட்டுக. 

( அ ) கொற்றவேந்தே , ( கஉ ) நின்பகைவர் (கக ) தோட்டிசெப்பிப் 
( கஉ ) பணிந்து திறை தருபவாயின் , ( க்க ) அவரகன் றலைநாடு பாடல் சான்ற 
வெனமாறிக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன்வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) சு . மல்கிய . 

கக . கொட்டிசெப்பி . 
எழுதரு . பகைஞர் , 

( 2 ) 
( சு ) பார்ப்பார்க் கல்லது பணிபறி யலையே 

பணியா வுள்ளமொ டணிவரக் கெழீஇ 
நட்டோர்க் கல்லது கண்ணஞ் சலையே 
வணங்குசிலை பொருதநின் மணங்கம ழகல 
ரு மகளிர்க் கல்லது மலர்ப்பறி யலையே 

நிலந்திறம் பெயருங் காலை யாயினுங் 
கிளந்த சொன்னீ பொய்ப்பறி யலையே 
சிறியிலை யுழிஞைத் தெரியல் சூடிக் 

கொண்டி மிகைப்படத் தண்டமிழ் செறித்துக் 
க 0 குன்று நிலை தளர்க்கு முருமிற் சீறி 

யொருமுற் றிருவ ரோட்டிய வொள்வாட் 
செருமிகு தானை வெல்போ ரோயே 
யாடுபெற் றழிந்த மள்ளர் மாறி 

நீகண் டனையே மென்றனர் நீயு 
கரு நுந்நுகங் கொண்டினும் வென்றோ யதனாற் 

செல்வக் கோவே , சோலர் மருக 
காறிரை யெடுத்த முழங்குகுரல் வேலி 
மனந்தலை யுலகஞ் செய்தநன் றுண்டெனி 


த 


20 லாயிர வெள்ள வழி 

பதிற்றுப் பத்து , 
னடையடுப் பறியா வருவி யாம்ப 


வாழி யாத வாழிய பலவே . 

இதுவும் அது . 

பெயர் - (ககூ ) அருவியாம்பல் . 
உ . பணியாவுள்ளமென்றது நட்பு நின்றநிலையின் ஒருநாளும் தாழ்வு 
படாத உள்ளமென்றவாறு . 

( உ ) கெழீ இயென்னுமெச்சத்தினை ( ங ) நட்டலென்னும் தொழி 
லொடு முடிக்க . 

( ச ) அகலம் ( ரு ) மகளிர்க்கல்லது மலர்ப்பறியலையேயென்றது நின் 
னொடு 

டு பொருவாரின்மையின் நின் அகலத்தை நின்மகளிர் போகத்துக்கிட 
மாகவல்லது மலர்வித்தலை அறியாயென் , " மகளிர் மலைத்த வல்லது மள்ளர் 
மலைத்தல் போகிய சிலைத்தார் மார்ப் " ( புறநானூறு , க 0 ) என்றது போலக் 
கொள்க . 

அ . சிறிய விலையென்றது . கடைக்குறை, 

கூ தமிழ் செறித்தென்றது மாற்றாரது தமிழப்படையையெல்லாம் 
இடைய றப்படுத்தியென் றவாறு , 

கக . ஒரு முற்று - ஒருவளைப்பு . இருவர் - சோழனும் பாண்டியனும் , 
இருவரையென்னுமுருபு விகாரத்தால் தொக்கது . 

கங . ஆடு பெற்று அழிந்த மள்ளரென்றது முன்பு பிறரொடு 
பொருது வென்றிபெற்றுப் பின் நினக்கு அழிந்தமள்ளரென் றவாறு . 

மாறியென்றது நின்னொடு பகைமாறி யென்றவாறு . 

கச . நீ கண்டனையேமென்றது இன்று முதல் நின்னாலே படைக்கப் 
பட்டாற் போல்வேமென் றவாறு . 

ககூ , அருவியாம்பலென்றது வீ அரிய எண்ணும்ப லென்றவாறு , 
வீயென்பதுகுறு கிற்று ; அருவி , பண்புத்தொகை, 

அடையடுப்பறியாவருவியாம்பலெனக்கூறிய இச்சிறப்பாலே , இதற்கு 
அருவியாம்பல் என்று பெயராயிற்று . 

(உக) பல ( க்க ) ஆம்பலெனமாறிக்கூட்டுக . 

( எ ) மீ ( க ) பார்ப்பார்க்கல்லது பணிபறியலை; (ஈ ) நட்டோர்க்கல்லது 
கண்ணஞ்சலை ; (ச ) நின் அகலம் ( ரு ) மகளிர்க்கல்லது மலர்ப்பறியலை ; ( எ ) 
கிளந்தசொற் பொய்ப்பு அறியலை ; இவை நின்னியல்பு , இவையேயன்றி 
( கஉ ) வெல்போரோய் , முன் பிறர்பால் ( கங ) வெற்றிபெற்று நினக்கு அழிந்த 
மள்ளர் நின்னொடு பகைமாறி ( கச ) நீ கண்டனையேமென்று தான் கூற , 


கரு 


பெருமையும் 
ஏழாம் பத்து . 

) 
கொண்டு இன்னும் வென்றிகூர்ந்தனை ; நின்குணங்கள் இவ்வாறாகிய அத 
னானே ( கசு ) செல்வக்கோவே , சேரலர்மருகனே , (உக ) வாழியாதனே , 
(கஅ ) உலகஞ்செய்த நன்றுண்டெனிற் (உக) பல ( கச ) ஆம்பலாகிய ( 20 ) 
ஆயிரவெள்ளவூழி ( உக ) வாழ்கவென மாறிக்கூட்டி வினை முடிவு செய்க . 


மை 


( உக .) வாழியாத என்னும்விளி ( கசு ) செல்வக்கோவே என்பது 
முதலாய விளிகளின்பின்னிற்க வேண்டுதலின் , மாறாயிற்று . 


தனாற் சொல்லியது , அவன் பலகுணங்களையும் ஒருங்கு கூறி வாழ்த் 
தியவாறாயிற்று . 


( பி . ம் ) ரு . மலைப்பு . கரு . நுந் நுங்கொண்டினும் 
கொண் டமை . 

வென்றோயே . ) 
குன்றினிலை . கடையெடுப்பறியா . ( ங ) 


க . 


( காச .) வலம்படு மு.ரசின் வாய்வாட் கொற்றத்துப் 

பொலம்பூண் வேந்தர் பலர்தி லம்ம 
வறங்கரைந்து வயங்கிய காவிற் பிறங்கிய 
வுரைசால் வேள்வி முடித்த கேள்வி 
ரு யந்தண ரருங்கல மேற்ப நீர்பட் 
டிருஞ்சே றாடிய மணன்மலி முற்றத்துக் 
களிறுநிலை முணை இய தாரருந் தகைப்பிற் 
புறஞ்சிறை வயிரியர்க் காணின் வல்லே 

யெஃகுபடை யறுத்த கொய்சுவற் புரவி 
க 0 யலங்கும் பாண்டி லிழையணிந் தீமென 
வானாக் கொள்கையை யாதலி னவ்வயின் 
மாயிரு விசும்பிற் பன்மீ னொளிகெட 
ஞாயிறு தோன்றி யாங்கு மாற்றா 
ருறுமுரண் சிதைத்தநின் னோன்றாள் வாழ்த்திக் 
கரு காண்கு வந்திசிற் கழறொடி யண்ணன் 

மைபடு மலர்க்கழி மலர்ந்த நெய்த 
லிதழ்வனப் புற்ற தோற்றமொ டுயர்ந்த 
மழையினும் பெரும்பயம் பொழிதி யதனாற் 
பசியுடை யொக்கலை யொரீஇய 
விசைமேக் தோன்றனின் பாசறை யானே , 
14 


உ . 


எ . 


A0 . 


அவ்வயின் 
( க 0 ) ஈமென ( கக ) அவ்வயின் ஆனாக்கொள்கையையாதலினென 
காகா 

பதிற்றுப் பத்து . 
துறை - காட்சி வாழ்த்து . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( ச ) உரைசால் வேள்வி . 
பலர் தில்லென் புழி , தில் , ஒழியிசை . 

உரைசால்வேள்வியென்றது யாகங்கள் எல்லாவற்றினும் பெரிய 
வும் அரியவுமாக உரையமைந்த வேள்வியென்றவாறு . 
இச்சிறப்பானே , இதற்கு உரைசால் வேள்வி என்று பெயராயிற்று . 

களிறு நிலைமுணவுதற்குக்காரணம் ( கா ) இருஞ்சேறாடுதல் . 
தர்ரருந்தகைப்பென்றது ஒழுங்குபாட்டையுடைய ஆண்டுவாழ்வார்க் 
கல்லது பிறர்புகுதற்கரிய மாளிகைக்கட்டணமென்றவாறு . 

தார் - ஒழுங்கு . தகைப்பு - கட்டணம் . 
அ . புறஞ்சிறை - அதன்சிறைப்புறம் . 
க . எஃகுபடை - கூரியபடை . 

பாண்டில் - தேர்பூணும் எருதுகள் . 
அ.க. புறஞ்சிறை வயிரியர்க்காணின் ஈமென்றது நம்மை அவர்கள் 
காணவேண்டுவதில்லை ; நம் மாளிகைமதிற்புறத்து நீயிர்காணினும் கொடுமி 

ஈமென்றது அவ்வீகைத்துறைக்குக் கடவாரை . 
மாறிக்கூட்டுக. 

( கக ) ஆதலினென்பதனை ( கஅ ) மழையினும் பெரும்பயம்பொழிதி 
யென்பதனோடு கூட்டி , நின்னூரிடத்து அவ்வயின் ஆனாக்கொள்கையை 
யாய்ப் போந்தபடியாலே ஈண்டு நின்பாசறையிடத்து மழையினும் பெரும் 
பயம்பொழியாநின்றாயெனவுரைக்க . 

( க x ) ஞாயிறுதோன்றியாங்கு மாற்றார் ( கச ) உறுமுரண் சிதைத்த 
வென முடிக்க . 

( கச ) நெய்தல் ( கஎ ) இதழ்வனப்புற்ற தோற்றமொடு ( கஅ ) பயம் 
பொழி தியெனக்கூட்டி , இவன்றன் நிறம் கருமையாக்கி அந்நிறத்தோற்றத் 
தானும் மழையோடு உவமமாக்கியுரைக்க , 

கக , பசியுடையொக்கலை அப்பசியைஒருவியவெனப் பசிவருவிக்க, 

உலகத்து ( உ ) வேந்தர்பலருளர் ; அவராற் பெறுபயன் என் ? ( எ ) 
தகைப்பிற் ( அ ) புறஞ்சிறைவயிரியர்க்காணின் ( க 0 ) ஈமென ( க்க ) அவ்வயின் 
ஆனாக்கொள்கையையா தலின் , ( கஅ ) மழையினும் பெரும்பயம்பொழிதி ; 
அதனால் ( கரு ) அண்ணல் , ( 20 ) தோன்றல் , ( க.க ) பசியுடையொக்ககாரரீஇய 


னென்றவாறு . 


கக . 


ஜா 


பா 


. 
ஏழாம் பத்து . 

காஎ 
( 20 ) பாசறையானே ( கச ) நின் கோன்றாள் வாழ்த்திக் (கரு ) காண்கு வந்தி 
சினென மாறிக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

( கஅ ) அதனால் என்பதன்பின் ( கரு ) அண்ணல் ( 20 ) தோன் றல் 
என்னும் விளிகள் நிற்கவேண்டுதலின் , மாறாயிற்று . 

இதனாற்சொல்லியது , அவன் கொடைச்சிறப்பினை வென்றிச்சிறப் 
ச - ரு . ஈயவென்றதுபாடமாயின் , உரைசாலென்றது 

கூனாம் . 
உரைசால் , வேள்வி முடித்த கேள்வி யந் தண , ரருங்கல மேற்ப வீயநீர் 
பட்டு என்று பாடமாக வேண்டும் . 

( பி - ம் . ) கக . தோன்றியன்ன. கஎ . நோக்கமொடு , ( ச ) 
( சுரு . ) எறிபிண மிடறிய செம்மறுக் குளம்பிற் 

பரியுடை நன்மா விரியுளை சூட்டி 
மலைத்த தெவ்வர் மறந்தபக் கடந்த 
காஞ்சி சான்ற வயவர் பெரும 
ரு வில்லோர் மெய்ம்மறை சேர்ந்தோர் செல்வ 
பூணணிந் தெழிலிய வனைந்துவர லிளமுலை 
மாண்வரி யல்குன் மலர்ந்த நோக்கின் 
வேய்புரை பெழிலிய விளங்கிறைப் பணைத்தோட் 

காமர் கடவுளு மாளுங் கற்பிற் 
க ) சேணாறு நறுநுதற் சேயிழை கணவ 

பாணர் புரவல பரிசிலர் வெறுக்கை 
பூணணிந்து விளங்கிய புகழ்சான் மார்பரின் 
னாண்மகி ழிருக்கை யினி துகண் டிகுமே 

தீந்தொடை நரம்பின் பாலை வல்லோன் 
கரு பையு ளுறுப்பிற் பண்ணுப் பெயர்த்தாங்குச் 

சேறுசெய் மாரியி னளிக்குநின் 
சாறுபடு திருவி னனைமகி ழானே . 

துறை - பரிசிற்றுறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணமும் தூக்கும் அது . 

பெயர் - ( கங ) நாண்மகிழிருக்கை . 
உ . விரியுளைசூட்டியென் றதனாற்பயன் மாவிற்குப் போர்வேட்கை 
பிறத்தல் . 

( உ ) சூட்டிக் ( ங ) கடந்தவெனமுடிக்க . 


கங் 


எ 


கஎ , 


நின்றது . 


உவமம் 


) 
( க ) சோ , ( ரு ) , , 
50 அ 

பதிற்றுப் பத்து . 
ச . காஞ்சி சான்ற வயவரென்றது நிலையாமை எப்பொழுதும் உள் 
ளத்திற் கொண்டிருத்தலமைந்த வீரரென்றவாறு . 

வனைந்துவரலென்பது ஒருவாய்பாட்டு விகற்பம் . 

அவன் ஓலக்க இருக்கையின் செல்வத்தை நாண்மகிழிருக்கை 
யெனக் கூறிய சொற்சிறப்பானே , இதற்கு நாண்மகிழிருக்கை என் 
பெயராயிற்று . 

கச . தீந்தொடை - பாலைக்கோவைகளாகிய வீக்கு நிலை . 
நனையெனக்கூட்டி எல்லாப்பண் களிலும் வருத்தத்தைச்செய்யும் உறுப்பினை 
யுடைய பாலைப்பண்கள்பலவற்றையும் ஒரோவொன்றாகப் பெயர்த்து வாசிக்கு 
மாறுபோலே ஒன்றையொன்று ஒவ்வாத இன்பத்தை உண்டவர்க்குக்கொடுக் 
கும் பலதிறத்து மதுவெனவுரைக்க . 

நனையென்றது ஈண்டு மதுவிற்கெல்லாம் பொதுப்பெயராய் 
மாரியினென்னும் 

மதுக்களில் ஒரோவொன்றைக் 
கொடுக்கும் மிகுதிக்கு உவமம் . 

சாறுபடு திருவினென்ற உவமம் அம்மதுக்களைப்பானம்பண் 
ணுங்காலத்து அலங்கா ரமாகக் கூட்டும் பூவும் விரையுமுதலாய பொருள் 
களுக்கு உவமம் . சாறென்றது விழாவின் றன்மையை ; மகிழென்றது மகிழ்ச் 
சியையுடயை ஓலக்கவிருப்பினை . 
( ச ) வயவர் பெரும் , ( ரு ) வில்லோர்மெய்ம்மறை, சேர்ந்தோர் செல்வ 

( 
புகழ்சான்மார்ப , நின் ( கங ) நாண் மகிழிருக்கையின்சிறப்பெல்லாம் ( கன ) 
நின் நனை மகிழின் கண்ணே ( கஈ ) இனிது கண்டேமெனக்கூட்டி வினை முடிவு 
செய்க . 

இதனாற்சொல்லியது , அவன் ஓலக்கவினோதத்தொடுபடுத்து அவன் 
செல்வச்சிறப்புக் கூறியவாறாயிற்று , 
( சசு ) வாங்கிரு மருப்பிற் றீந்தொடை பழுனிய 

விடனுடைப் பேரியாழ் பாலை பண்ணிப் 
படர்ந்தனை செல்லு முதுவா யிரவல 

விடியிசை முரசமொ டொன்று மொழிந் தொன்னார் 
ரு வேலுடைக் குழூஉச்சமந் ததைய நூறிக் 

கொன்றுபுறம் பெற்ற பிணம்பயி லழுவத்துத் 
தொன்று திறை தந்த களிற்றொடு நெல்லி 


கஎ 


ை 


துறை 
( ஏழாம் பத்து 

காக 
னம்பண வளவை விரிந்துறை போகிய 

வார்பத நல்கு மென்ப கறுத்தோ 
க 0 ருறு முரண் டாங்கிய தாரருந் தகைப்பி 

னாண்மழைக் குழூஉச்சிமை கடுக்குந் தோன்றற் 
றோன் மிசைத் தெழுதரும் விரிந்திலங் கெஃகிற் 
சார்புரிந் தன்ன வாளுடை விழவிற் 

போர்படு மள்ளர் போந்தொடு தொடுத்த 
கரு கடவுள் வாகைத் துய்வீ யேய்ப்பப் 

பூத்த முல்லைப் புதல்சூழ் பறவை 
கடத்திடைப் பிடவின் றொடைக்குலைச் சேக்கும் 
வான்பளிங்கு விரைஇய செம்பரன் முரம்பி 

னிலங்குகதிர்த் திருமணி பெறூஉ 
20 மகன்கண் வைப்பி னாடுகிழ வோனே . 

வண்ணழம் தூக்கும் அது . 

பெயர் - ( கசு ) புதல்சூழ்பறவை . 
கூ . படர்ந் தனையென் றது வினையெச்சமுற்று ; படர்தல் - நினைவு , 
ஒன்றுமொழிதல் - வஞ்சினங்கூறல் . - 

, 
ஒன்றுமொழிதலும் கொன்று புறம் பெறுதலும் ஒன்னார தன்றி இவன் 
தொழிலாக வுரைக்க . 

( ச ) ஒன்னாரது ( ரு குழுவெனக்கூட்டி , கொன்றதும் புறம் பெற்றதும் 
அக்குழுவையேயாகவுரைக்க , 

எ . திறைதந்தவென்றதற்கு அவன் ஒன்னார் திறையாகத்தந்தவென 
வருவித்துரைக்க . 

அ . அம்பணம் - மரக்கால் . உறைபோதல் " - உறையிடமுடியாதொ 
ழிதல் . அளவைவிரியவெனத் திரிக்க . 

( எ ) நெல்லின் ( சு ) ஆர்பதமென இருபெயரொட்டு . 

க 0 . தாரருந்தகைப்பு - ஒழுங்குடைய மாற்றாராற்குலைத்தற்கரிய 
படைவகுப்பு . 

காண்மழை 

மழை - பருவமழை . 
தோலொடுவென ஒடு விரிக்க , 
கங . தார்புரிந் தன்ன வாள் - பூமாலைகள் அசைந்தாற்போல நுடங்கு 
கின்றாள் , 


கஉ . 


பதிற்றுப் பத்து . 


( க 0 ) தகைப்பினையும் ( க 2 ) எஃகினையுமுடைய ( கச ) போரெனக் 


கூடடுக . 


கரு . 


கடவுள் வாகை - வெற்றி ம்டந்தையாகிய கடவுள் வாழும் 


வாகை . 


கச 


சு . 


கிழித்துக் குறுகநறுக்கி வாகையோடு இடைவைத்துத் 
தொடுத்த பனங்குருத்து முல்லை முகைக்கொப்பாகவும் வாகைவீ அம்முல்லை 
யைச் சூழ்ந்த வண்டிற்கொப்பாகவும் உவமங் கொள்ளவைத்த சிறப்பானே , 
தற்கு , புதல் சூழ் பறவை என்று பெயராயிற்று . 

திருமணிபெறுவார் அந்நாட்டாராகக்கொள்க . 


19 


ககூ . 


அவனை 


.. 


( ங ) நினைத்துச் செல்லுமுதுவாயிரவலனே , நின்னினைவிற் 
கேற்ப ( 20 ) நாடுகிழவோன் தனக்குப்போரின்மையான் வென்றுகொடுப்ப 
தின்றி ( ச ) ஒன்னார் ( சு ) பிணம்பயிலழுவத்துத் ( எ ) திறையாகத் தந்த 
களிற்றொடு தன்னாட்டு விளைந்த நெல்லாகிய ( க ) உணவினைக் கொடாரின் 
றானென்று எல்லாரும் சொல்லுவார்கள் ; ஆதலால் , அவன்பால் ஏகெனக் 
கூட்டி வினை முடிவுசெய்க. 

இதனாற்சொல்லியது , அவன்வென்றிச்சிறப்புடன் படுத்துக் 
கொடைச்சிறப்புக் கூறியவாறாயிற்று. 

படர்ந் தனைசெல்லும் என்று பாணன் தன்னில் நினைவனகூறின 
மையால் , துறை பாணாற்றுப்படையன்றிச் செந்துறைப்பாடாணாயிற்று . 

( பி - ம் ) உ . யாழ்ப்பாலை . கடறுழந்து செல்லும் . ( சு ) 
( சாஎ ) கொடுமணம் பட்ட நெடுமொழி யொக்கலொடு 

பந்தர்ப் பெயரிய பேரிசை மூதூர்க் 
கடனறி மரபிற் கைவல் பாண 
தெண்கடன் முத்தமொடு நன்கலம் பெறுகுவை 
ரு கொல்படை தெரிய வெல்கொடி நுடங்க 
வயங்குகதிர் வயிரொடு வலம்புரி யார்ப்பப் 
பலகளிற் றினநிரை புலம்பெயர்ந் தியல்வா 
வமர்க்க ணமைந்த வவிர்நிணப் பரப்பிற் 

குழூஉச்சிறை யெருவை குருதி ( பாரத் 
க 0 தலை துமிந் தெஞ்சிய வாண்மலி யூபமொ 

டுருவில் பேய்மகள் கவலை கவற்ற 
நாடுட னடுங்கப் பலசெருக் கொன்று 


வெல் 

ஏழாம் பத்து . 
நா மிணர்க் கொன்றை வெண்போழ்க் கண்ணியர் 

வாண்முகம் பொறித்த மாண்வரி யாக்கையர் 
கரு நெறிபடு மருப்பி எனிருங்கண் மூரியொடு 

வளை தலை மாத்த தாழ்கரும் பாசக் 
ரெஃகா டூனங் கடுப்ப மெய்சிதைந்து 
சாந்தெழின் மறைத்த சான்றோர் பெருமகன் 

மலர்ந்த காந்தண் மாறா தூதிய 
20 கடும்பறைத் தும்பி சூர்நசைத் தாஅய்ப் 
பறைபண் ணழியும் பாடுசா னெடுவரைக் 
கல்லுயர் நேரிப் பொருநன் 
செல்வக் கோமாற் பாடினை செலினே . 

துறை - பாணாற்றுப்படை . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( கங ) வெண்போழ்க்கண்ணி . 
கொடுமணமென்றது. ஓரூர் . 

பந்தர்ப்பெயரிய - பந்தரென்னும் பெயரைப் பெற்ற 
ரு . சொட்டையாளர் படைதெரியவென ஒருசொல்வருவிக்க . 
நடுங்கும்படி பண்டுவென்ற கொடி நுடங்கவென் றவாறு , 

எ . களிறு இனநிரை புலம்பெயர்ந்து இயல்வாவென்றது களிற்றின 
நிரை களத்திலே போர்வேட்டுப் புடைபெயர்ந்து திரியவென்றவாறு , 

( ரு ) கொல்படைதெரியவென்பது முதல் ( எ ) இயல்வரவென்பதீறாக 
நின்ற வினையெச்சம் நான்கினையும் நிகழ்காலப்பொருட்டாக்கிச் ( கஉ ) செருக் 
கொன்றென்னும் வினையொடு முடிக்க . 

( கூ ) குருதியாரப் ( க்க ) பேய்மகள் கவலைகவற்ற ( கஉ ) நாடுடன்நடுங்க 
வெனநின்ற வினையெச்சங்கள் மூன்றினையும் ஆரும்படி கவலைகவற்றும்படி 
நாடுடன்நடுங்கும்படியென் எதிர்காலப்பொருட்டாக்கிக் ( கஉ ) கொன்றென் 
னும் வினையொடு முடிக்க , 

அ . அமர்க்கண் அமைந்த பரப்பென்றது அமர்செய்யுமிடத்திற்கு 
இடம் போந்த பரப்பென் றவாறு 

ஆண்மலியூபமென்றது ஆண்மைமிக்க யூபமென் றவாறு . 

கவலைகவற்றவென்றது கண்டார்க்கு வருத்தத்தைச் செய் 
யும் பழயென்றவாறு , 


க 


உ . 


க 0 . 


கக , 


ககஉ 


பதிற்றுப் பத்து 


. 


கா 


கஉ .. 

கொன்றென்னும் வினையெச்சத்தினை ( க ) மெய்சிதைந்தென் 
னும் வினையொடு மாறிக்கூட்டுக . 

கங . தொடுத்தற்குரிய பூவல்லாத பனங்குருத்தினைத் தொடுக்கப் 
படும் கொன்றையொடு தொடுத்ததுபற்றி , நாறிணர்க் கொன்றை வெண் 
போழ்க் கண்ணி எனக்கூறிய அடைச்சிறப்பானே , இதற்கு , வெண்போ 
ழ்க்கண்ணி என்று பெயராயிற்று . 

மெய்சிதைந்தென்று உடலுருவப்பட்டமைகீழே சொன்னமை 
யால் , ( கச ) வாள் முகம் பொறித்த மாண் வரி யாக்கையரென்பதற்குவாள் 
முகத்திலே பொறித்த மாண்வரியையுடைய யாக்கையரென முகத்தில் வடு 
வாக்கியுரைக்க, 

கரு . இருங்கண்மூரியென்றது பெரிய உடலிடத்தையுடைய எரு 
தென் றவாறு , 

( கங ) கண்ணியர் ( கச ) மாண் வரியாக்கையராகிய ( கஅ )சான்றோர் 
பெருமகனென மாறிக்கூட்டுக . 

( கஎ ) மெய்சிதைந்து ( கஅ ) சாந்து எழில் மறைத்தவென்றது மெய் 
யானது சிதைந்து அச்சிதைந்தவடுக்களானே பூசின சாந்தின் அழகை மறை 
த்தவென்றவாறு . 

ககூ ) மாறாது ஊதியவென்றது இதுசூரினுடையதென்று அறிந் 
தும் நீங்காது ஊதியவென்றவாறு . 

20. சூர்நசைத்தாயென்றதனைச் சூர்நசைத்தாகவெனத் திரித்து , 
காந்தள் சூரானது நச்சு தலையுடைத்தாகலானேயென வுரைக்க . 

( ங ) கைவல்பாண ,( க ) நெடுமொழியொக்கலொடு நீ (கஅ )சான்றோர் 
பெருமகன் , ( உ.உ ) நேரிப்பொருநனாகிய (உங் ) செல்வக்கோமானைப் பாடிச் 
செல்லின் , ( உ ) பந்தர்ப்பெயரிய மூதூர்த் ( ச .) தெண்கடன்முத்தமொடு ( க ) 
கொடுமணம்பட்ட ( ச ) நன்கலம் பெறுகுவையென் மாறிக்கூட்டி 
முடிவு செய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் கொடைச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் ) 6. தொல்படை கசு . தாழிரும்பாசகர் . 

கஉ . பலசெருக்கடந்து , 
பலதை 

கஎ எஃகாடுணம் : 
( சு.வு. ) கால்கடிப் பாகக் கடலொலித் தாங்கு 

வேறுபுலத் திறுத்த கட்டூர் நாப்பட் 
கடுஞ்சிலை கடவுந் தழங்குகுரன் முரச 
மகலிரு விசும்பி னாகத் ததிர 
வெவ்வரி நிலைஇய வெயிலெறிந் தல்ல 


ora 


ககக 


செல்விரல் 
சிவந்த வவ்வரிக் குடைச்சூ 

ஏழாம் பத்து 
துண்ணா தடுக்கிய பொழுது பல கழிய 
நெஞ்சுபுக லூக்கத்தர் மெய்தயங் குயக்கத் 
தின்னா ருறையுட் டாம்பெறி னல்லது 
வேந்தூர் யானை வெண்கோடு கொண்டு 
க 0 கட்கொடி நுடங்கு மாவணம் புக்குட 
னருங்க ணொடைமை தீர்ந்தபின் மகிழ்சிறந்து 
நாம் மறியா வேம் வாழ்க்கை 
வடபுல வாழ்நரிற் பெரிதமர்ந் தல்கலு 

மின்னகை மேய பல்லுறை பெறுபகொல் 
கரு பாய வின்மையிற் பாசிழை ஞெகிழ 

நெடும ணிஞ்சி நீணகர் வரைப்பி 
னோவுறழ் நெடுஞ்சுவர் நாள்பல வெழுதிச் 


லணங்கெழி லரிவையர்ப் பிணிக்கு 
உ 0 மணங்கமழ் மார்பநின் றாணிழ லோரே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( க 2 ) ஏமவாழ்க்கை . 


( க ) கால்கடிப்பாகக் கடலொலித்தாங்கு ( ங ) முரசம் (ச ) அதிர 
வெனக்கூட்டுக . 

( ரு ) எயிலெறிந்தென்ற எச்சத்திற்கு ( சு )உண்ணாதென்றது இடமாக 
உண்டலென ஒருதொழிற்பெயர் வருவித்து முடிக்க , 

( சு ) உண்ணாதென் றதனை உண்ணாமலெனத் திரித்து அதனை அடுக் 
கியவென்னும் வினையொடுமுடித்துக் கழியவென் றதனைக் கழியாநிற்கவென் 
னும் பொருளதாக்கி அதனைப் ( அ ) பெறினென்னும் வினையொடு முடிக்க . 

ஊக்கத்தரென்றது வினையெச்சம் . 
கள் நொடைமை கள்விலை . 

நாமம் அறியா எமவாழ்க்கையென்றது துன்பம் இடைவிர 
வின இன்பமன்றி இடையறா த இன்பமேயாய்ச் சேறலான வாழ்க்கை 
யென்றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கு ஏமவாழ்க்கை என்று பெயராயிற்று . 
கங . வடபுலம் - போகபூமியாகிய உத்தாகுரு . 

இன்னகை - இனிய இன்பம் , 


ககள் 


கஉ . 


பதிற்றுப் பத்து . 


( கச) இன்னகை ( கங) அல்கலும் ( கச ) ழேயவெனக்கூட்டுக . 

பல்லுறை - பலகாளுறைதல் , 
( கரு ) பாசிழைஞெகிழ ( கஎ ) நாள் பலவெழுதியென முடிக்க . 

( கக ) அரிவையர்ப் பிணிக்கும் ( 20 ) மணங்கமழ்மார்ப , நின்தாணிழ 
லோர் ( சு ) உண்ணாது அடுக்கிய பொழுதுபலகழிய ( அ ) இன்னார் உறையுள் 
தாம் பெறினன்றி ( கச ) இன்னகை ( கா . ) அல்கலும் ( கச ) மேய பல்லுறை 
பெறுபகொல் ? பெறார் ; அவர் அவ்வாறு அதுபெறினன்றி நின்மார்பாத் 
பிணிக்கப்பட்ட அரிவையரும் இன்னகை அல்கலு மேய பல்லுறைபெறு 
வதேதெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , காமவேட்கையின் ஓடாத அவன்வென்றி 
வேட்கைச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

(( பி - ம் . ) கஅ . குடச்சூல் ,, 
( சுகூ . ) மலையுறழ் யானை வான்றோய் வெல்கொடி 

வரைமிசை யருவியின் வயின்வயி னுடங்கக் 
கடல்போ றானைக் கடுங்குரன் முரசங் 
காலுறு கடலிற் கடிய வுரற 
ரு வெறிந்துசிதைந்த வா 
ளிலைதெரிந்த வேல் 
பாய்ந்தாய்ந்த மா 
வாய்ந்து தெரிந்த புகன் மறவரொடு 

படுபிணம் பிறங்க நூறிப் பகைவர் 
க 0 கெடுகுடி பயிற்றிய கொற்ற வேந்தே 

நின்போ, லசைவில் கொள்கைய ராகலி னசையா - 
தாண்டோர் மன்றவிம் மண்கெழு ஞால 
நிலம்பயம் பொழியச் சுடர்சினந் தணியப் 

பயங்கெழு வெள்ளி யாநிய நிற்ப 
கரு விசும்புமெய் யகலப் பெயல்புர வெதிர 

நால்வேறு நனந்தலை யோராங்கு நந்த 
விலங்குகதிர்த் திகிரி முந்திசி னோரே . 

துறை - வஞ்சித் துறைப்பாடாண் பாட்டு . 
வண்ணம் - ஒழுதுவண்ணழம் சொற்சீர்வண்ணழம் , 
தூக்கு செந்தூக்கும் வஞ்சித்தூக்கும் . 
பெயர் - ( கஉ )மண்கெழஞாலம் , 


ஏழாம் பத்து . 
( 2 ) நுடங்கவெனவும் (ச ) உரதவெனவுநின்ற வினையெச்சங்களை 
( க ) ஏறியென்னும் வினையொடு முடிக்க. 

( அ ) புகன் மறவரொடென்னும் ஒடுவை ( ரு ) வாளொடு ( க ) வேலொடு 
( எ ) மாவொடுவென எங்கும் கூட்டுக . 

வாள் , வேல் , மாவெனநின் றமூன்றும் ஆகுபெயர் . 
க . தூறியென்பது ஈண்டுக்கொன்றென்னும் பொருண்மைத்து . 

க - 40. பகைவர் கொகுடி பயிற்றியவென்றது படு பினம்பிறங்கப் 
பகைவரை நூறிய பின் அப்பகைவருடைய , கெட்டுப்போனகுடிமக்களை 
அவர்காட்டிலே பயின்று வாழ்வாராகப்பண்ணியவென்தவாது . 

இனிப் பகைவருடைய கெட்டகுடிகளை வேற்று நாட்டிலே பயிலப் 
பண்ணினவென்றுமரம் , 

( கஉ ) மன்றவென்பதனை ( க்க ) அசைவில் கொள்கையராகலினென் 
பதனொடு கூட்டுக . 

கஉ . பொன்ஞாலமன்றி இம்மண் ஞாலமுழுதும் ஆண்டாரென்பது 
தோன்ற மண்கெழுஞாலமென் ற இச்சிறப்பானே ,இதற்கு மண்கெழஞாலம் 
என்று பெயராயிற்று . 

கங . நிலம் பயம் பொழியவென்றது சிலர் அரசு செய்யுங்காலங் 
களில் மழையும் நீரும் குறைவின்றியிருந்தும் எவ்விளைவும் காருங்கவிளையுங் 
காலமும் உளவாம் ; அவ்வாறன்றி நிலம் பயனைப்பொழிந்தாற்போல மிக 
விளையவென் தவாறு , 

சுடர் சினம் தணியவென் றது , திங்கள் மும்மாரியும் பெய்து மழை 
இடையறாது வருகின்றமையின் சுடர் சினந்தணிந்தாற்போன்று தோற்ற 
வென் றவாறு . 

கச . வெள்ளியென்றது . வறிதுவக்கிறைஞ்சிய சீர்சால்வெள்ளி 
( பதிற்றுப்பத்து , உச ) என்றவாறு . 

பயம்கெழு ஆரியம் நிற்கவென்றது அவ்வெள்ளி மழைக்கு உடலான 
மற்றை நாள் கோள்களுக்குச் செல்கின்ற நல்லநாட்களிலேநிற்கவென்றவாது . 

கரு . விசும்பு மெய் அகவ்வென்றது அம்மழையில்லாமைக்கு உற்பாத 
மாகிய தூமத்தோற்றமின்மையான் , ஆகாயவெளி தன்வடிவு பண்டையில் 
அகன்றாற்போலத் தோன் றெவென்றவாறு , 

பெயல் புரவு எதிரவென் றது மழை இவ்வுலகினை யானே புரப்பே 
னென்று ஏ நட்டுக்கொண்டாற்போல நிற்பவென்றவாறு . 

கசு . நால்வேறு நனந்தலை ஓராங்கு நந்தவென்றது நாலு திசையும் 
ஒன்று போலே பகையின்றிவிளங்கவென் றவாறு . 

( க 0 ) கொற்றவேந்தே , ( கா ) இலங்குக தீர்த்திகிரியினை யுடைய நின் 
முன்மா ( கட் ) நிச்சயமாக ( க்க ) நின்னைப்போல் அசைவில்லாத மேற் 


றுள், 
க்கிசு 

பதிற்றுப் பத்து . 
கோளையுடையராகையாலே , ( க 2 ) இம்மண்ஞாலத்தினை ( கஈ ) நிலம் பயம் 
பொழி தன் முதலாக (கசு ) - நால்வேறு நனந்தலை ஓராங்குநந் தவென்பதீறாக 
எண்ணப்பட்ட நின்புகழெல்லாம்உளவாக ( கக ) அசைவின்றி ( கஉ ) ஆண் 
டோராவார் ; அவரல்லார் இம்மண்ஞாலத்தின் ஒரோவிடங்களை ஆளுவ 
தல்லது முழுதும் ஆளுதல் கூடாதன்றேயெனக்கூட்டி வினைமுடிவுசெய்க . 

கக , ஆண்டோரசையாது என்பது பாடமாக்கி அதற்கேற்ப உரைப் 
பாருமுளர் . 

இதனாற் சொல்லியது , அவன் ஆள்வினைச்சிறப்பினை அவன் குடி 
வரலா ற்றொடுபடுத்துச் சொல்லியவாறாயிற்று . 

( ரு ) ‘ எறிந்துசிதைந்த என்பது முதலாக ( அ ) மறவரொடு என்பதீ 
றாக நான்கடி வஞ்சியடியாய்வந் தமையான் , வஞ்சித்துக்குமாயிற்று . அவற் 
யடியின் ஈற்றுச்சீர் பொதுச்சீராகவும் இட்டுக்கொள்க . 
( கக ) ‘நின்போல் என்பது கூன் . 

( க ) 
( எ .. ) களிறுகடைஇய தாண் 

மாவுடற்றிய வடிம்பு 
சமந்ததைந்த வேல் 
கல்லலைத்த தோள் 
ரு வில்லலைத்த நல்வலத்து . 

வண்டிசை கடாவாத் தண்பனம் போந்தைக் 
குவிமுகி பூசி வெண்டோடு கொண்டு 
தீஞ்சுனை நீர்மலர் மலைந்து மதஞ் செருக்கி 

யுடைநிலை நல்லமர் கடந்து மறங்கெடுத்துக் 
க 0 கடுஞ்சின வேந்தர் செம்ம றொலைத்த 

வலம்படு வான்கழல் வயவர் பெரும் 
நகையினும் பொய்யா வாய்மைப் பகைவர் 
புறஞ்சொற் கேளாப் புரைதீ சொண்மைப் 

பெண்மை சான்று பெருமட நிலை இக் 
கரு கற்பிறை கொண்ட் கமழுஞ் சுடர்நுதற் 

புரையோள் கணவ பூண்கிளர் மார்ப 
தொலையாக் கொள்கைச் சுற்றஞ் சுற்ற 
வேள்வியிற் கடவு ளருத்தினை கேள்வி 
யுயர்நிலை யுலகத் தையரின் புறுத்தினை 


ஏழாம் பத்து . 

கக்எ 
உ ) வணங்கிய சாயல் வணங்கா வாண்மை 
யிளந்துணைப் புதல்வரின் முதியர்ப் பேணித் 
தொல்கட னிறுத்த வெல்போ ரண்ணன் 
மாடோ ருறையு முலகமுங் கேட்ப 

விழுமென விழிதரும் பறைக்குர லருவி 
உரு முழுமுதன் மிசைய கோடுதொறுந் துவன்று 

மயிரை நெடுவரை போலத் 
தொலையா தாகநீ வாழு நாளே . 

துறை - செந்துறைப்பாடாண் பாட்டு . 
வண்ணம் - ஓழுகுவண்ணம் ,. 
தூக்கு - செந்தூக்கும்வஞ்சித்தூக்கும் . 

பெயர் - ( உச ) பறைக்குாலருவி . 
கூ , சமம் ததைந்த வேலென்றது மாற்றார் செய்யும் சமங்கள் சிதை 
தற்குக் காரணமாகிய வேலென்றவாறு . 

வேலென்றது வேல்வென்றியினை . 

ச . கல்லலைத்ததோளென்றது வலியுடைமையாற் கல்லையலைத்த 
தோளென்றவாறு . 


( பி - ம்.) - 


சு . 


தாகவெனக்கூட்டி வினை முடிவுசெய்க , 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றி கூறிய திறத்தானே அவற்குள்ள 
சிறப்புக்களைக்கூறிப் பின்னை வாழ்த்தியவாறாயிற்று . 

கவண்டிசை . 

நேருயர்நெடுவரை, ( க 0 ) 
இதன்பதிகத்து ஒரு தந்தையென்றது பொறையன் பெருந்தேவியின் 
பிதாவுடையது ஒருபெயர் . 

வேள்வி ஆக்கியபொழுதின் அறத்துறைபோகியென்றது யாகம்பண் 
ணினகாலத்திலே மற்றுள்ள அறத்துறைகளையும் செய்து முடித்தென்ற 


உசு. 


மாயவண்ணனை மன்னுறப்பெற்றென் றது . திருமாலை வழிபட்டு அவ 
னுடைய மனம் தன்பாலே ஆம்படி பெற்றென்றவாறு . 

ஒகந்தூரீத்தென்றது அம்மாயவண்ணனுக்கு ஒகந்தூரென்ற ஓர் 
ஊரைக்கொடுத்தென் றவாறு . 

புரோசு மயக்கியென்றது தன்புரோகிதனிலும் தான் அறநெறியறிந் 
தென் றவாறு . 

இப்புறமென்றது சிறுகொடை , 


ம 


கக அ 

பதிற்றுப் பத்து . 

( பதிகம் . ) 
மடியா வுள்ளமொடு மாற்றோர்ப் பிணித்த 
நெடு நுண் கேள்வி யந்துவற் கொருதந்தை 
யீன்றமகள் பொறையன் பெருந்தேவி யீன்றமக 
னாடுபதி படுத்து நண்ணா ரோட்டி 
வெருவரு தானை கொடுசெருப் பலகடந் 
தேத்தல் சான்ற விடனுடை வேள்வி 
யாக்கிய பொழுதி றைத்துறை போகி 
மாய வண்ணனை மனனுறப் பெற்றவற் 
கோத்திர் நெல்லி னெகந்தூ ரீத்துப் 
புரோசு மயக்கி 
மல்ல லுள்ளமொடு மாசற விளங்கிய 

செல்வக்கடுங்கோ வாழியாதனைக் கபிலர்பாடினார் பத்துப் 
பாட்டு , அவைதாம் : புலாஅம்பாசறை ; வரைபோலிஞ்சி , அருவி 
யாம்பல் , உரைசால்வேள்வி , நாண்மகிழிருக்கை , புதல்சூழ்பறவை , 
வெண்போழ்க்கண்ணி , ஏமவாழ்க்கை , மண்கெழுஞாலம் , பறைக் 
குரலருவி . இவை பாட்டின் பதிகம் .. 

பாடிப்பெற்றபரிசில் : சிறுபுறமென நூறாயிரங்காணங்கொடுத்து 
நன்றாவென்னும் குன்றேறி நின்று தன் கண்ணிற்கண்ட நாடெல்லாம் காட்டிக் 
கொடுத்தான் அக்கோ 

செல்வக்கடுங்கோவாழியாதன் இருபத்தையாண்டு வீற்றிருந்தான் . 


ஏழாம்பத்து முற்றிற்று 


எட்டாம் பத்து . 


( எக .) 

அறாஅ யாண ரகன் கட் செறுவி 
னருவி யாம்ப னெய்தலொ டரிந்து 
செறுவினை மகளிர் மலிந்த வெக்கைப் 
பரூஉப்பக திெர்த்த மென்செர் நெல்லி 
ரு னம்பண வளவை யுறைகுவித் தாங்குக் 
கடுந்தே றுறுகிளை மொசிந்தன துஞ்சுஞ் 
செழுங்கூடு கிளைத்த விளந்துணை மகாரி 
னலந்தனர் பெருமநின் னுடற்றி யோரே 
யூரெரி கவர வுருத்தெழுந் துரை இப் 
க 0 போர்சுடு கமழ்புகை மாதிர மறைப்ப 
மதில்வாய்த் , தோன்ற லீயாது தம்பழி யூக்குநர் 
குண்டுக ணகழிய குறுந்தாண் ஞாயி 
லாரெயிற் றோட்டி வெளவினை யேறொடு 

கன்றுடை யாயந் தரீஇப் புகல் சிறந்து 
கரு புலவுவில் லிளைய ரங்கை விடுப்ப 

மத்துக்கயி றாடா வைகற்பொழுது நினையூஉ 
வான்பயம் வாழ்நர் கழுவு டலைமடங்கப் 
பதிபா ழாக வேறுபுலம் படர்ந்து 

விருந்தின் வாழ்க்கையொடு பெருந்திரு வற்றென 
20 வருஞ்சமத் தருநிலை தாங்கிய புகர் நுதற் 

பெருங்களிற் றியானையொ டருங்கலந் தராஅர் 
மெய்பனி கூரா வணங்கெனப் பராவலிற் 
பலிகொண்டு பெயரும் பாசம் போலத் 

திறைகொண்டு பெயர்தி வாழ்கநின் னூழி 
உரு யுரவரு மடவரு மறிவுதெரிந் தெண்ணி 

யறிந்தனை யருளா யாயின் 
யாரிவ ணெடுந்தகை வாழு மோரே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு ,, 
வண்ணம் - ஒழுகுவண்ணழம் சொற்சீர்வண்ணழம் 


பதிற்றுப் பத்து . 


கஉடு 


ங .. 


தூக்கு - செந்தூக்கு . 

பெயர் - ( கஉ ) குறுந்தாண் ஞாயில் . 
உ . அருவியாம்பல் - நீரின் ஆம்பல் ; என்றதனாற்பயன் : நீர்க்குறை 
வற்ற ஆம்பலென்பதாம் ; எண்ணின் ஆம்பலை நீக்குதற்கென்பதுமொன்று . 

( உ ) ஆம்பலொடு நெய்தலொடு ( ச ) நெல்லை ( உ ) அரிந்தென்று 
கொள்க . 

(( உ ) அரிந்து ( ச ) பகடு உதிர்த்தவெனக்கூட்டிப் பகட்டானென 
உருபு விரிக்க . 

செறு வினை மகளிர் மலிந்த வெக்கையென்றது உழவர்பெண் 
மக்கள் விளையாடுதற்கு வயலிற் பயிர்கொள்ளாத்தோரிடமின்மையின் , 
ஆண்டு அவர்கள் மிக்க களமென்றவாறு . 
வெக்கை 

கடாவிடுங்களம் . 

நெல்லிற்கு மென்மை - சோற்றதுமென்மை . செந்நெலென்றதும் 
செந்நெலென்னும் சாதியை , 
ந . அளவைக்கென நான்காவது விரிக்க , 

கடுந்தேறு உறுகிளை -கடிதாகத் தெறுதலையுடைய மிக்க குளவி 
யினம் . மொசிந் தனவென்றது மொய்த்தனவாயென்னும் வினையெச்சமுற்று , 

க . உருத்து எழுந்து உரைஇ ஊர் எரி கவரவெனக்கூட்டுக . 

( க ) ஊரெரிகவரப் ( க 0 ) போர்சுடுகமழ்புகை மாதிரமறைப்பத் ( கஈ ) 
தோட்டி வௌவியென முடிக்க . 

தோன்றலீயாதென்றது . தோன்றாதென்னும் வினையெச் 
திரிசொல் ; தோன்றலீயாம லெனத்திரிக்க . 

குறுந்தாண்ஞாயிலென் றது இடையிடையே மதிலின் அடி 
யிடங்களைப் பார்க்க அவற்றிற் குறுகிக் குறுகியிருக்கும் படியையுடைய ஞாயி 
லென் றவாறு , 

இவ்வாறு கூறின சாதிப்பண்பானும் படியைத்தாளென்று கூறினபடி 
யானும் இதற்கு , குறுந்தாண்ஞாயில் என்று பெயராயிற்று . 

வௌவினையென்றது வினையெச்சமுற்று ,. 
கச . ஆயம் தரீ இயென்றது ஆயங்களை நீ ( கரு ) புலவு வில்லிளையர்க் 
குக் கொடுப்பவென் றவாறு . 

தரீ இயென்பதனைத் தரவெனத்திரிக்க 

கரு . இளையர் அங்கைவிடுப்பவென்றது இளையர் அவ்வாயத்தைத் 
தங்கள் அங்கையில் நின்றும் பிறர்க்கு விடுப்பவென்றவாறு , 

கயிறாடாவென்னும் பெயரெச்சமறையை வைகலென்னும் 
தொழிற்பெயரொடு முடிக்க , வைகல் - கழிதல் ; வைகற்பொழுது , இருபெய 
ரொட்டுமாம் , 


கஉ . 


கங 


நீ 


கசு. 


க . 


கக . 


இதுபொது 

( எ ) 
எட்டாம் பத்து . 

வாழ்நர் - வாழ்பவர் ; இடையர் . பயத்தானென விரிக்க . 
கழுவுளாவான் அவ்விடையர்க்குத்தலைவனாய் அக்காலத்துக் குறும்புசெய் 
திருந்தானொருவன் . முன்னர் ( கங ) எயிலென்றது அவன் தனக்கு அரணாகக் 
கொண்டிருந்த மதிலினை . 

கஅ . வேறுபுலம்பதிபாழர்கப்படர்ந்தென்றது அக்கழுவுள் தலை 
மடங்குகையாலே அவனை விட்டு வேறு திறையிடாக்குறும்பர்நாட்டிலே அந் 
நாட்டுப்பதி பர்ழாகச்சென்றென் றவாறு . 
( கஅ ) படர்ந்து ( உச ) திறைகொண்டுபெயர் தியெனக் கூட்டுக . 

விருந்தின் வாழ்க்கை - நாடோறும் புதிதாகத் தாங்கள் தேடு 
கின் றபொருள் . பெருந் திரு - முன்னேதேடிக்கிடந்தபொருள் . அற்றென 
வென்றது அற்றதெனக்கருதியென் றவாறு . அற்றதென்பது கடைக்குறை 
ந்தது . 

பாசம் - பேய் . 
உரு . உரவரையும்மடவரையுமென்னும் இரண்டாவது விகாரத்தால் 
தொக்கது . அறிவு - அவர்கள றிவு . 

உஎ . வாழுமோரென்புழி , உம்மை அசைநிலை . 

(கங. ) ஆரெயிற்றோட்டிவௌவி அதனையுடைய ( கஎ ) கழுவுள் 
தலைமடங்குகையாலே (கஅ ) வேறுபுலம்படர்ந்து அவ்வேறு புலத்து 
நினக்கு ( உக ) யானையொடு அருங்கலம் திறையிடார் தம் ( கக ) விருந்தின் 
வாழ்க்கையொடு பெருந் திருவற்றதெனக்கருதித் தங்கள் ( உ.உ ) மெய்க்கடுக்க 
மிக்கு நின்னை அணங்கெனக்கருதிப் பல படப் பரவுதலான் , ( 2 ) பேய் 
தான் பற்றினாருயிரைவௌவாது தனக்கு அவர் பலியிட்டுழி அப்பலி 
கொண் பெயருமாறுபோல நீயும் அவருயிரைவௌவாது ( உச ) திறை 
கொண்டு பெயராநின்றாய் ; இஃதன்றே 
த்த இளந் துணை மகாரைப்போலப் ( அ ) பெருமானே , அலந்தார்கள் ; இனிமேல் 
உள்ளத்து உரு ) உரவரையும் மடவரையும் அவரவர் அறிவினைத்தெரிந்து 
எண்ணி ( உச ) அவர்களிடத்துச்செய்யும் அருளறிந்து அருளாயாயின் , ( உ எ ) 
நெடுந்தகாய் , இவண் வாழ்பவர் யார் ; ( உச ) நின் ஊழி வாழ்கவெனக் கூட்டி 
வினை முடிவு செய்க . 

இதனாற்சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்புக்கூறி அவற்குப் பகை 
வர்மேல் அருள் பிறப்பித்தவாறாயிற்று 
( பி - ம் . ) ---கூ... செறிவளை . 

க அ . வேற்றுப்புலம் . 
தலைமயங்க . உ_ 2. , பராலின் , 
16 


ன 


ன 


சு 


கன . 


, 


காளஞ்சார் 

பதிற்றுப் பத்து 
( 

சூழாது துணித லல்லது வறிதுடன் 
காவ லெதிரார் கறுத்தோர் நாடுநின் 
முன் றிணை முதல்வர்க் கோம்பின ருறைந்து 
ரு மன்பதை காப்ப வறிவுவலி யுறுத்து 
நன்றறி யுள்ளத்துச் சான்றோ ரன்னநின் 
பண்புநன் கறியார் மடம்பெரு மையிற் 
அஞ்ச லுறூஉம் பகல்புகு மாலை 

நிலம்பொறை யொரா அநீர் ஞெமரவந் தீண்டி 
க ) யுரவுத்திரை கடுகிய வுருத்தெழு வெள்ளம் 

வரையா மாதிரத் திருள்சேர்பு பரந்து 
ஞாயிறு பட்ட வகன்றுவரு கூட்டத் 
தஞ்சாறு புரையு நின்றொழி வொழித்துப் 

பொங்கு பிசிர் நுடக்கிய செஞ்சுடர் நிகழ்வின் 
கரு மடங்கற் றீயி னனையை 
சினங்கெழு குருசினின் னுடற்றிசி னோர்க்கே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணம் - ஒழுகுவண்ணம் . 
தூக்கு - செந்தூக்கு . 
பெயர் - ( க O ) உருத்தெழவெள்ளம் . 


இகல் பெருமையின் இகலானது பெரிதாகையானே ; இக 
லென்னும் எழுவாய்க்குப் பெருமையை நிலைப்பயனிலையாகக் கொள்க . 
அஞ்சாரென்றது வினையெச்சமுற்று . 
( க ) படைகோளைத் ( உ ) துணிதலெனக் கூட்டுக . 

உ - கூ . உடன் காவலெதிராரென்றது பலருந் தம்முட் கூடியும் 
காக்கமாட்டாரென்றவாறு . 
மன்பதை 

மக்கட்பன்மை . 
( ரு ) அறிவு வலியுறுத்தும் ( சு ) சான்றோரெனக் கூட் டுக . 
ஈண்டுச் சான்றோரென்றது மந்திரிகளை 

( எ ) மடம்பெருமையையும் ( ச ) இகல்பெருமையைப்போல எழுவா 
யும் பயனிலையுமாகக்கொள்க . 

துஞ்சல் எல்லாவுயிரும் இறந்துபடுதல் , பகலென்றது தாழியை 
மாலையென்றது ஊழிமுடிவினை , 


அ 
. 


கஉ 


பற்று , 


க . 


, 


கெழுவெள்ளமென்றது 
பல்லுயிரையும் ஒருங்கு தான் 
அனை 

எட்டாம் பத்து . 
ஒராஅ வென்றதனை ஒருவவெனத் திரித்து ஈண்டியென்றதனை 
யும் ஈண்டவெனத் திரிக்க 
கொல்லுங்கருத்துடையது போலக் கோபித்தெழு வெள்ள மென்றவாறு . 

இச்சிறப்பானே இதற்கு உருத்தெழவெள்ளம் என்று பெயரா 

( க ) வெள்ளம் ( கக ) பரந்தென் றதனைப் பரக்கவெனத் திரித்து 
அதனை ( கச ) நுடக்கியவெனநின்ற செய்யியவென்னும் வினையெச்சத்தொடு 
- முடித்து அதனைச் சுடர்நிகழ்வென்னும் தொழிற்பெயரொடு முடித்து , வெள் 
ளம் பரக்கையாலே அவ்வெள்ளத்தை மாய்க்கவேண்டிச் சுடர்நிகழ்தலை 
யுடைத்தான ( கரு ) தீயெனவுரைக்க . 

பிசிரென்றது பிசிருடைய வெள்ளத்தை . நுடக்குதல் - மாய்த் 
தல் . 

( கஉ ) ஞாயிறுபட்ட அகன்றுவருகூட்டத்து ( கரு ) மடங்கற்றீயென 
மாறிக் கூட்டி , அவ்வெள்ளத்தை மாய்த்தற்கு ஆதித்தர்பன்னிருவரும் தோற் 
றின பெரியகூட்டத்தையுடைய வடவைத்தீயெனவுரைக்க . ஆதித்தர்கூட் 
டத்தை இவன் படைத்தலைவர்க்கு உவமமாகக் கொள்க. 

(கங ) அம் சாறுபுரையு நின்றொழிலொழித்து (கரு ) மடங்கற்றீயி 
தன்னையையென மாறிக்கூட்டுக . அம் சாறுபுரையுந்தொழிலென் றது அழகிய 
விழாப் போல எல்லார்க்கும் இன்பத்தைச் செய்யுந் தொழிலென்றவாறு 

( ஈ ) நின்னொடு கறுத்தோர் (எ) தம் மடம் பெருமையால் (ஈ ) நின் 
( ச ) முன்குடி முதல்வர்க்கு ( ரு ) அறிவுவலியுறுத்துஞ் ( சு ) சான்றோரையொத்த 
நின் ( எ ) சூழ்ச்சிப்பண்புடைமை அறிகின்றிலர் ; நீதான் சூழ்ச்சியுடையையே 
யன்றிக் ( கசு ) குருசிலே, நின்உடற்றிசினோர்க்குப் போர்செய்யுமிடத்து ( கரு ) 
( க ) இகல்பெருமையானே அஞ்சாராய்ப் படைகோளைத் ( உ ) துணிதலல்லது 
( ங ) நாட்டைச் ( உ ) சிறிதும் உடன் ( ங ) காவலெதிர்கொள்ளாரெனக் 
கூட்டி வினை முடிவுசெய்க 
இதனாற் சொல்லிய 

சொல்லியது , அவன் சூழ்ச்சியுடைமையும் வென்றிச்சிறப் 
பும் உடன்கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) கூ . நாடென . 

துஞ்சலுறும் . 
சு . முதல்வரோம்பினர் . கச . 

பிசிருடக்கிய , 
( எங .) உரவோ ரெண்ணினு மடவோ ரெண்ணினும் 

பிறர்க்கு நீ வாயி னல்லது நினக்குப் 


GOT 


பதிற்றுப்பத்து , 


பிறருவம் மாகா வொருபெரு வேந்தே 


மருதஞ் சான்ற மலர் தலை விளைவயற் 
செய்யு ணாரை யொய்யு மகளி 
ரிரவும் பகலும் பாசிழை களையார் 
குறும்பல் யாணர்க் குரவை யயருங் 
காவிரி மண்டிய சேய்விரி வனப்பிற் 
புகாஅர்ச் செல்வ பூழியர் மெய்ம்மறை 
கழைவிரிந் தெழுதரு மழைதவழ் நெடுங்கோட்டுக் 
கொல்லிப் பொருந கொடித்தேர்ப் பொறையரின் 
வளனு மாண்மையுங் கைவண் மையு 
மாந்த ரளவிறந் தனவெனப் பன்னா ள் 
யான்சென் றுரைப்பவும் தேறார் பிறருஞ் 
சான்றோ ருரைப்பத் தெளிகுவர் கொல்லென 
வாங்குமதி மருளக் காண்குவல் 
யாங்குரைப் பேனென வருந்துவல் யானே . 


இதுவும் அது . 
பெயர் - நிறந் திகழ்பாசிழை. 


இ 


* (( கூந்தலையுடையமகளிர் , ஒண்ணு தல்பொலிந் தமகளிரெனக்கூட்டுக . 

நிறந் திகழ்பாசிழையென்றது தன்னின் அழுத்திய மணியினும் தன் 
னிறந் திகழும் பசும் பொன்னிழையென் றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கு நிறந்திகழ்பாசிறை என்று பெயராயிற்று. 
உயர்திணை மகளிர் நெஞ்சத்துமென உம்மையை மாறிக்கூட்டுக . 
தெய்வமென்றது தெய்வத்தன்மையை . 

தெய்வந் தரூஉம் ஆன்றோமெனக்கூட்டுக . குலமகளிரை உயர்திணை 
மகளிரென்று முன்னே கூறினமையான் ஆன்றோரென்றது பரத்தையரை 
யாம் ; அவர்களை ஆன்றோரென்றது . தம் துறைக்கு வேண்டுவன அமைந்தா 
ரென்றவாறு . ) 

மருதமென்றது மருதநிலத்தன்மையை 
இரவும் பகலும் குரவையயருமெனக்கூட்டுக . 

[ ] இவ்விருதலைப் பகரத்திற்குட்பட்ட உரைக்குரிய மூலம் ஒரு 
பிரதியிலும் கிடைக்கவில்லை . 


எட்டாம் பத்து . 


குறும்பல் குரவையென்றது ஒன்று ஆடுமிடத்திற்கு ஒன்று அணிய 
தாய் அவைதாம் பலவாயிருக்கின்ற குரவையென் றவாறு . 

குரவையயரும் புகாரெனவும் காவிரிமண்டிய புகாரெனவுங்கூட்டுக . 

உரைப்பவுமென்ற உம்மை தாமே அறியக்கடவதனை யாம் சொல் 
லவு மறிகிலரெனச் சிறப்பும்மை . பிறருமென்ற உம்மை அசைநிலை . சான் 
மோர் ....... கொல்லென என்றதன்பின் , கருதினென ஒருசொல் வரு 
வித்து அதனைக் காண்குவலென்னும் வினையொடுமுடிக்க . 

பெருவேந்தே , புகார்ச்செல்வ , பூழியர்மெய்ம்மறை ; கொல்லிப் 
பொருந , பொறைய , நின் பகைவர் நின் வளனும் ஆண்மையும் கைவண்மை 
யும் , உலகத்துமக்களளவைக்கடந்தன ; அவனொடு மாறுபடுவது நுமக்கு 
உறுதியன் றெனப் பன்னாள் யான் சொல்லவும் தேறிற்றிலர் ; தேறாராயி 
னும் உலகத்து மதிப்புடைய சான்றோர் சொல்லத் தாம் தேறுவரோவெனக் 
கருதின் . அவர்சொன்னவிடத்தும் அவர்கள் மதிமருண்டதுவேகாணா 
நின்றேன் ; ஆகலான் நின் பெருமையை அவர்கட்கு யாங்கு உரைப்பே 
னென வருந் தாநின்றேன் யான் . இஃது என்னுறு குறை; இதனை அறிந்து , 
நீ அவர்பால் அருளவேண்டுவலென் வினை முடிவுசெய்க . 

இதனாற்சொல்லியது , அவன் வென்றிக்கு அடியாகிய செல்வமும் 
ஆண்மையும் கைவண்மையும் உடன்கூறியவா ற்றான் அவன் வென்றிச் 
சிறப்புக் கூறியவாறாயிற்று . 


( பி- ம் ) நீயாயின் . 

ஒப்பு மகளிர் . 


சேய்வரி . 
யாஞ்சென்று , 


( ங ) 


( எச . ) கேள்வி கேட்டுப் படிவ மொடியாது 

வேள்வி வேட்டனை யுயர்ந்தோ ருவப்பச் 
சாயறல் கடுக்குந் தாழிருங் கூந்தல் 
வேறுபடு திருவி னின்வழி வாழியர் 
ரு கொடுமணம் பட்ட வினைமா ணருங்கலம் 
பதேர்ப் பயந்த பலர்புகழ் முத்தம் 
வரையக நண்ணிக் குறும்பொறை நாடித் 
தெரியுநர் கொண்ட சிரறுடைப் பைம்பொறிக் 
கவைமரங் கடுங்குங் கவலைய மருப்பிற் 
கர புள்ளி யிரலைத் தோலூ னுதிர்த்துத் 
தீதுகளைத் தெஞ்சிய திகழ்விடு பாண்டிற் 
பருதி போகிய புடைகிளை கட்டி 
யேஃகுடை யிரும்பி னுள்ளமைத்து வல்லோன் 


கஉகா 

பதிற்றுப் பத்து . 
சூடுநிலை யுற்றுச் சுடர்விடு தோற்றம் 
கரு விசும்பாடு மரபிற் பருந்தூ றளப்ப 

நலம்பெறு திருமணி கூட்டு நற்றோ 
ளொடுங்கீ ரோதி யொண்ணுதல் கருவி 
லெண்ணியன் முற்றி யீரறிவு புரிந்து 

சால்புஞ் செம்மையு முளப்படப் பிறவுங் 
உ 0 காவற் கமைந்த வரசுதுறை போகிய 

வீறுசால் புதல்வற் பெற்றனை யிவணர்க் 
கருங்கட னிறுத்த செருப்புகன் முன்ப 
வன்னவை மருண்டனெ னல்லே னின்வயின் 

முழுதுணர்ந் தொழுக்கு நரைமூ தாளனை 
உரு வண்மையு மாண்பும் வளனு மெச்சமுந் 

தெய்வமும் யாவதுந் தவமுடை யோர்க்கென 
வேறுபடு நனந்தலைப் பெயரக் 
கூறினை பெருமரின் படிமை யானே . 


அதுவும் அது . 
பெயர் - ( கசு ) நலம் பெறுதிருமணி . 


க . 


கேள்விகேட்டல் - யாகம் பண்ணுதற்கு உடலான விதிகேட் 
டல் , படிவம் - யாகம் பண்ணுதற்கு உடலாக முன்பு செலுத்தும் விரதங்கள் . 
ஒடியாதென்பதை ஒடியாமலெனத் திரிக்க 

( உ ) வேட்டனையென்றதனை வினையெச்சமுற்றாக்கி அவ்வினையெச் 
சத்தினை (உ உ ) அருங்கடனிறுத்தவென்னும் வினையொடு கூட்டுகள் 

உயர்ந்தோர் - தேவர் . 
ச . வேறுபடு திரு இவளுக்குக்கூறிய குணங்களால் அவளின் 
வேறாகிய நின்தேவி யென்றவாறு . 

திருவினென்னும் இன் , அசைநிலை . 

( ச ) வாழியரென்னும் வினையெச்சத்தினைச் ( கச ) சூடுநிலையுற்றென் 
னும் வினையொடு முடிக்க 

வரையென்றது , பெருமலையை . குறும்பொறையென்றது 
அதனை அணைந்த சிறுபொற்றைகளை . 

அ . தெரியுநர்கோடல் - இலக்கணக்குற்றமற ஆராய்ந்துகோடல் 
பைம்பொறியென்றது , செவ்விகளையுடைய புள்ளிகளை . மேற் ( க ) புள்ளி 
பிரலையென் றதனை அதன் சாதிப்பெயர் கூறியவாறாகக்கொள்க , 


கக , 


கங் 


தென்று சொல்லப்படு தலையுடைய திருமணியென் றவாறு . 
எட்டாம் பத்து . 

கஉ எ 
கவலையவென்னும் அகரம் செய்யுள் விகாரம் . 

பாண்டிலென்றது , வட்டமாக அறுத்ததோலினை . 
கஉ . பருதிபோகிய புடையென்றது , வட்டமாகப்போன அத்தோலது 
விளிம்பினை 

அருங்கலம் ( ச ) முத்தம் ( கக ) பாண்டிற் ( கஉ )புடைகிளை கட்டி 
யெனக்கூட்டி அருங்கலத்தினையும் முத்தத்தினையும் அத்தேர்லின் விளிம்பிலே 
இனமாகக் கட்டியெனவுரைக்க . 

எஃகுடை இரும்பின் உள்ளமைத்தென்றது கூர்மையை 
யுடையகருவிகளால் அத்தோலுட்செய்யும் தொழில்களெல்லாம் செய்தமைத் 
தென்றவாறு . 

அமைத்தென்றதனை அமைப்பவெனத் திரிக்க. 

( கங ) வல்லோனாலென விரித்து வல்லோனால் நின் தேவி ( கச ) சூடு 
தல் நிலையுறுதலாலென்க . 

வல்லோன்- யாகம்பண்ணுவிக்கவல்லவன் . 

- 
தோற்றமென்றது , தோற்றமுடைய அத்தோலினை . 
( ச ) திரு ( கஎ ) ஒண்ணுதல் ( கச ) தோற்றம் ( கரு ) பருந்து 
றளப்பச் ( கச ) சூடு நிலையுற்றுக் ( கஎ ) கருவில் ( 20 ) அரசு துறை போகிய 
வெனக்கூட்டி நின்தேவியாகிய ஒண்ணுதல் அவ்வாறிழைத்ததோலினைப் 
பருந்தூ றளக்கும்படி சூடினமையால் , அவள் கருவிலேயிருந்து அரசு துறை 
க்கு வேண்டுவன வெல்லாம் குறையற்ற வெனவுரைக்க . 

நலம்பெறு திருமணியென்றது மணியறிவாரால் இதுவே நல்ல 


கங் 


கசு 


உக . 


இச்சிறப்பானே , இதற்கு நலம் பெறுதிருமணி என்று பெயராயிற்று . 
கஅ . 

எண் இயல் முற்றியென் றது திங்கள் நிரம்பியென் றவாறு . 
ஈரறிவென்றது இம்மையறிவு மறுமையறிவு ; பெரியவறிவெனினும் 
அமையும் . 

பெற்றனை யென் றது வினையெச்சமுற்று , 

நரைமூதாளனென்றது , புரோகிதனை . 
( உ.ச ) நரைமூதாளனைக் ( உ.அ ) கூறினையெனக்கூட்டி , அவனைச் 
சொல்லி ஏவினையென ஒருசொல் வருவித்து முடிக்க. 
உரு . 

மாண்பென்றது , மாட்சிமையுடைய குணங்களை , 
மென்றது , பிள்ளைப் பேற்றினை 

2. தெய்வமென்றது , தம்மால்வழிபடப்படும் தெய்வத்தினை 


உச . 


கஉஅ 


பதிற்றுப்பத்து 


. 


உ அ . 


உ அ .... கூறுவை , 


( உசு ) தவமுடையோர்க்கெனச் ( உ அ ) சொல்லியென்க. 

கூறினையென்பது வினையெச்சமுற்று . 
உஎ . வேறுபடு நனந்தலையென்றது , துறந்துபோயிருக்கும்காட்டினை . 
பெயர் - அந்தரை மூதாளனைக் காட்டிலே பெயரவேண்டி . 

( உஉ ) செருப்புகன் முன்ப , ( உ ) வேட்டனையென்றும் ( உ க ) பெற்றனை 
யென்றும் நீ செய்தயாகங்களாகிய ( உங ) அன்னவையிற்றிற்கு யான் 
மருண்டே னல்லேன் ; நின்னை நல்வழி ( உச ) ஒழுகுவித்துநின்ற நரைமூ 
தாளனை ( உ அ ) நின்படிமையானே (உஎ ) இல்லறவொழுக்கினை ஒழித்துத் 
துறவற வொழுக்கிலே செல்ல ( உ அ ) ஒழுகுவித்தனை ; அவ்வாறு செய்வித்த 
ரின்பேரொழுக்கத்தினையும் பேரறிவினையும் தெரிந்து யான்மருண்டேனென 
வினைமுடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவர் நல்லொழுக்கமும் அதற்கேற்ற நல் 
லறிவுடைமையும் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) அ . தெரிபுகொண்ட . உரு . வண்மையுமாண்மையும் . 

க 0 . தோலூனொதிரத்து . உஎ . வேறுபுல . 
கச . சூடுநிலையுற்ற, 
உச . முதிதுணர்ந்தொழுகும் . 

(ச ) 
( எரு . ) இரும்புலி கொன்று பெருங்களி றடூஉ 

மரும்பொறி வயமா னனையை பல்வேற் 
பொலந்தார் யானை யியறேர்ப் பொறைய 
வேந்தரும் வேளிரும் பிறருங் கீழ்ப்பணிந்து 
ரு நின்வழிப் படாஅ ராயி னென்மிக் 
கறையுறு கரும்பின் மீஞ்சேற் றியாணர் 
வருநர் வரையா வளம்வீங் கிருக்கை 
வன்புலந் தழீஇ மென்பா றோறு 

மரும்பறை வினைஞர் புல்லிகல் படுத்துக் 
க 0 கள்ளுடை நியமத் தொள் விலை கொடுக்கும் 

வெள்வர குழுத கொள்ளுடைக் கரம்பைக் 
செந்நெல் வல்சி யறியார் தத்தம் 
பாடல் சான்ற வைப்பி 
னாடுட னாடல் யாவண தவர்க்கே. 

இதுவும் அது . 
பெயர் - ( கா ) தீஞ்சேற்றியாணர் 


9 


1 


க 


க 


கரை 


( 

அறுக்க 
எட்டாம் பத்து . 
ரு - சு . நெல்மிக்கு அறையுறு கரும்பென்றது நெல்லின்கண்ணே 
அந்நெல்லை நெருக்கி மிக எழுந்தமையானே அறுக்கலுற்ற கரும்பென் றவாறு . 

இனி , அங்கெற்றான் கரும்பின் மிக எழுந்து அதனை நெருக்கினமை 
யால் , அந்நெல்லிற்கு இடமுண்டாக அறுத்த கரும்பெனினுமாம் . 

சு . தீஞ்சேறு - இனிய பாகு . யாணரென்றது அத்தீஞ்சேற்றது 
இடையறவின்மையை . 

இச்சிறப்பானே , இதற்கு , தீஞ்சேற்றியாணர் என்று பெயராயிற்று . 
( எ ) வளம் வீங்கிருக்கையாகிய ( அ ) மென்டாலெனக் கூட்டுக . 
மென்பால் - மருதம் , 

( ஈ ) பொறைய , நீ ( க ) புலிகொன்று களிறடூஉம் ( உ ) வயமான் 
அனையை ; அதனால் , ( ச ) வேந்தரும் வேளிரும் பிறரும் நின்னடிக்கீழ்ப்பணி 
ந்து தமக்குரிய ( அ ) மென்பால்கடோறுமிருந்து முன்பணிந்தவா ற்றிற்கேற்ப 
கரம்பையாகிய ( அ ) வன்பாலிலே கெட்டுப்போயிருந்து ஆண்டுவிளைந்த 
வெள்வரகு உண்பதன்றித் தாம் பண்டுண்ணும் ( க 2 ) செந்நெல்வல்சி 
உண்ணக்கிடையாதபடி மிடிபடுகின்றார் ; ( கச ) தத்தநாட்டினை ஒருங்கு 
ஆளுதல் அவர்க்கு யாவணதென வினை முடிவுசெய்க.. 

தனாற்சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) அ . தழீஇயமென்டால் , 

கல்லுடைக்கரம்பை . 
புலவிகல்படுத்து , 

அறியாருடன் . 

( 5 ) 
( எசா. ) களிறுடைப் பெருஞ்சமந் ததைய வெஃகுயர்த் 

தொளிறுவாண் மன்னர் ததைநிலை கொன்று 

முரசுகடிப் படைய வருந்துறை போகிப் 
ரு பண்ணிய விலைஞர் போலப் புண்ணொரீ 
பெருங்கைத் தொழுதியின் வன்றுயர் கழிப்பி 
யிரந்தோர் வாழ நல்கி யிரப்போர்க் 
கீத ரண்டா மாசித றிருக்கை 

கண்டனென் செல்கு வந்தனென் கால்கொண்டு 
க 0 கருவி வானந் தண்டளி சொரிந்தெனப் 
பல்விதை யுழவிற் சில்லே ராளர் 
பனித்துறைப் பகன்றைப் பாங்குடைத் தெரியல் 
கழுவுறு கலிங்கங் கடுப்பச் 
17 


ரீஇப் 


- 


கங O 


பதிற்றுப் பத்து . 


யிலங்குகதிர்த் திருமணி பெறூஉ 
கரு மகன்கண் வைப்பி னாடுகிழ வோயே . 

இதுவும் அது . 

பெயர் - ( அ ) மாசிதறிருக்கை . 
ச . கடல் நீந்தியமரம் - மரக்கலம் .. 

அ . மாசி தறிருக்கையென்றது பகைவரிடத்துக் கொள்ளப்பட்ட 
மாக்களை வரையாது அளவிறக்கக்கொடுக்கும் பாசறையிருக்கையென்றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கு மாசிதறிருக்கை என்று பெயராயிற்று. 

( க 0 ) தண்டளிசொரிந்தென ( கக ) ஏராளர் ( கச ) கதிர்த்திருமணி 
பெறூஉம் ( கரு ) நாடெனக்கூட்டி , மழைபெய்தலானே ஏராளர் உழுதுவிளை 
த்துக்கோடலேயன்றி உழுத இடங்கள் தோறும் ஒளியையுடைய திருமணி 
களை எடுத்துக்கொள்ளுநாடென வுரைக்க . 

கக . பல் விதை உழவின் சில்லேராளரென்றது பலவிதையுழவாத் 
பெரியராயிருப்பினும் தம் குலத்தானும் ஒழுக்கத்தானும் சிறிய ஏராளரென்ற 


வாறு . 


சின்மையை ,சின்னூலென் றதுபோல ஈண்டுச்சிறுமையாகக்கொள்க 

( கட் ) பகன்றைத்தெரியல் ( க x ) கழுவுறுகலிங்கம் கடுப்பச்சூடித் 
( கச ) திருமணிபெறூஉமெனக் கூட்டி , பகன்றைமாலையைக் கழுவுறு கலிங்க 
மொப்பச் சூடிக்கொண்டு நின்று திருமணிகளை எடுக்குமெனவுரைக்க . 

கரு ) நாடுகிழவோய் , ( உ ) மன்னர் ( க ) பெருஞ்சமம் ததைய எஃ 
குயர்த்து (உ ) அம்மன்னர் பலர் கூடிச்செறிந்த நிலைமையைக்கொன்று ( ங ) 
அருந்துறைபோகிக் (ச ) கடலை நீந்தின மரக்கலத்தினை அழிவுசேராது வலி 
யுறுக்கும் ( ரு ) பண்டவாணிகரைப்போலக் (சு ) கைத்தொழுதியின் ( ரு ) 
புண்ணை ஒருவுவித்து (சு )வலிய துயரைக்கழித்துப் போரிடத்துவினையிலிருத் 
தலே வினோதமாகக்கொண்டு ( எ ) இரந்தோர்வாழ நல்கிப் பின்னும் இரப் 
போர்க்கு ( அ ) ஈதலின் மாறாத மாசிதறிருக்கையைக் ( க ) கண்டுபோவேன் 
வந்தேனெனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

இதனாற்சொல்லியது , அவன் வென்றிச் சிறப்பும் கொடைச்சிறப்பும் 
கூறியவாறாயிற்று . 

( பி - ம் . ) ரு . பண்ணியவினை வீர். 
( என் . ) எனைப்பெரும் படையனோ சினப்போர்ப் பொறைய 

னென்றனி ராயி னாறு செல் வம்பலிர் 
மன்பதை பெயர் வாசுகளத் தொழியக் 
கொன்றுதோ ளோச்சிய வென்றாடு துணங்கை 


எட்டாம் பத்து . 


காக 


5 


டு மீபிணத் துருண்ட தேயா வாழியிற் 
பண்ணமை தேரு மாவு மாக்களு 
மெண்ணற் கருமையி னெண்ணின்றோ விலனே 
கந்துகோ ளீயாது காழ்பல முருக்கி 

யுகக்கும் பருந்தி னிலத்துநிழல் சாடிச் 
க 0 சேண்பரன் முரம்பி னீர்ம்படைக் கொங்க 

ராபரந் தன்ன செலவிற்பல் 
யானை காண்பலவன் றானை யானே 

துறை - உழிசையாவம் . 
வண்ணழம் தூக்கும் அது . 

பெயர் - ( ச ) வென்றடுதுணங்கை. 
கூ . மன்பதைபெயரவென்றது படைகெட்டோடவென்றவாறு 

அரசுகளத்தொழியக் கொன்றென் றது அரசரைக் களத் 
திலே உடலொழிந்துகிடக்கக் கொன்றென்றவாறு . 

( ச ) கொன்று தோளோச்சிய ( ரு ) பிணமெனக்கூட்டி ,, முன்பு தம் 
முடன் பகைத்தவரைக் கொன்று தோளோச்சியாடி இப்பொழுது இவன் கள 
த்திற் பட்டுக்கிடக்கின் நவீரர்பிணமென அவ்வீரர் செய்தியை அவர்பிணத் 
தின்மேலேற்றிச் சொல்லியவாறாகவுரைக்க , 

( ச ) வென்றாடு துணங்கைப் ( ரு ) பிணமென் றது ஊர்களிலேயாடும் 
துணங்கையன்றிக் களங்களிலே வென்றாடின துணங்கையையுடைய யிண் 
மென் றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கு வென்றடுதுணங்கை என்று பெயரா 
யிற்று . 
கு . மீபிணத்தைப் பிணமீயென்க்கொள்க . 

எண்ணிற்றோவென்னும் ஒற்று மெலிந்தது 
அ . கந்துகோளீயாதென்றது வினையெச்சவினைத் திரிசொல் . 
க . 

சாடியென்னும் வினையெச்சத்தினைச் ( கக ) செலவென்னும் 
தொழிற்பெயரொடுமுடிக்க . 

ஈரம் படை 
( உ ) வம்பலிர் , (க) பொறையன் எனைப்பெரும்படையன் ( உ ) என்ற 
னிராயின் , ( கஉ ) அவன் தானையிடத்துத் ( சு ) தேரும் மாவும் மாக்களும் 
( எ ) எண்ணற்கருமையின் எண்ணிற்றிலன் ; ஆயின் , (கஉ ) அவன் தானை 
பின் யானை தான் எண்ணினை யோவெனின் , அதுவும் எண்ணினேனல்லேன் ; 
[ கட்புலனுக்கு வரையறைப்பட்டது போல ( கக ) ஆபாந்தாலொத்த செலவில் 


கா . 


. 

டியாடுபரந் தன்ன மாவி 
கஉ 

பதிற்றுப் பத்து . 
பல ( க 2 . ) யானையை அவன்றானை யானே காண்பவெனக்கூட்டி வினை முடிவு 

இதனாற்சொல்லியது , அவன்படைப்பெருமைச்சிறப்புக் கூறியவா 
றாயிற்று . 

இப்பாட்டிற் பொதுப்படப் படையெழுச்சி கூறியதனை உழிஞையூர் 
வமென்றது , ஆண்டு அப்படையெழுங்காலத்து நொச்சிமீதிற் போர்குமித் 
தெழுந்ததை ஒரு காரணத்தான் அறிந்து போலும் . 

( பி - ம் . ) ரு . தெய்வயாழின் . 
( எவு . ) வலம்படு முரசி னிலங்குவன விழூஉ 

மவ்வெள் ளருவி யுவ்வரை யதுவே 
சில்வளை விறலி செல்குவை யாயின் 
வள்ளிதழ்த் தாமரை நெய்தலொ டரிந்து 
ரு மெல்லியன் மகளி ரொல்குவன ரியலிக் 
கிளிகடி மேவலர் புறவுதொறு நுவலப் 
பல்பய னிலை இய கடறுடை வைப்பின் 
வெல்போ ராடவர் மறம்புரிந்து காக்கும் 

வில்பயி லிறும்பிற் றகடூர் நூறி 
க போ . மன்ற பிறழநோக் கியவ 

ரோடுறு கடுமுரண் டுமியச் சென்று 
வெம்முனை தபுத்த காலைத் தக்காட் 


* 


னாபரந் தன்ன யானையோன் குன்றே . 

துறை - விறலியாற்றுப்படை . 
வண்ணழம் தூக்கும் அது . 

பெயர் - ( க 0 ) பிறழ நோக்கியவர் . 
உ . அவ்வெள்ளருவி - அழகிய வெள்ளருவி . உவ்வரையென்றது 
உவ்வெல்லையென் றவாறு . அது வென்பது அம் மலை யென்னுஞ்சுட்டு, 
வெள்ளருவியையுடைய அதுவெனக்கூட்டுக . 

( ரு ) மகளிர் இயலி ( ச ) நெய்தலொடு தாமரையரிந்து ( 1 ) கிளிகடி 
மேவலர் புறவுதொறும் நுவலப் ( எ ) பல்பயன் நிலைஇய கடறெனக்கூட்டி, 
கிளிகடிமகளிர் நிலவணுமையானே மருதநிலத்திலேசென்று நெய்தலொடு 
தாமரையரிந்து பின் கிளிகடி தொழிலை மேவுதலை யுடையராய்ப் பிரிவின் புனம் 


தொடி 
$ 0 ன்னொடு வாரார் தந்நிலத் தொழிந்து 

எட்டாம் பத்து . 
கடோறும் கிளிகடி பாடலை நுவலப் பல்பயங்களும் நிலைபெற்ற முல்லை கிலமென 
வுரைக்க . 

( எ ) வைப்பிற் ( கூ ) றகடுரெனக்கூட்டுக .. 
( அ ) ஆடவர்காக்கும் ( க ) இறும்பெனக்கூட்டுக . 
க . வில்பயிலிறும்பு - படைநிலை . 

க 0 . பிறழநோக்கியவரென்றது தம் சினமிகு தியானே மாற்றார் 
படைத்தோற்றத்தினை மெறியால் கோக்காது எடுத்தும் படுத்தும் கோட்டி 
யும் பலபடப் பிறழகோக்கும் பகைவராகிய பல்லியமுடையரென்றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்குப் பிறழநோக்கியவர் என்றுபெயராயிற்று . 

( கங ) மாவினொடுவென ஒடு விரித்து , ( கஉ ) முனை தபுத்தகாலை மாவி 
னொடு ( கச ) ஆபரந்தன்ன யானையோனெனவுரைக்க . 

( ங ) சில்வளைவிறலி , செல்குவையாயின் , ( கச ) யானையோன் குன்று 
( உ ) உவ்வெல்லையில் வெள்ளருவியுடைய அதுவென்மாறிக்கூட்டி 

வினை 
முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன்வென்றிச்சிறப்புக்கூறியவாறாயிற்று . 
( பி - ம் . ) ச . இதட்டாமரை , 

பேயமன்ற . 
க . உறுப்பிற்றகடூர் . 

( அ ) 
( எகூ . ) உயிர்போற் றலையே செருவத் தானே 

கொடைபோற் றலையே யிரவலர் நடுவட் 
பெரியோர்ப் பேணிச் சிறியோரை யளித்தி 
நின்வயிற் பிரிந்த நல்லிசை கனவினும் 
ரு பிறர்நசை யறியா வயங்குசெந் நாவிற் 
தோளிடைக் குழைந்த கோதை மார்ப 

வனைய வளப்பருங் குரையை யதனா 
க 0 கொல்களிற் றியானை யெருத்தம் புல்லென . 

வில் குலை யறுத்துக் கோலின் வாரா 
வெல்போர் வேந்தர் முரசுகண் போழ்ந்தவ 
ரரசுவா வழைப்பக் கோடறுத் தியற் 

தியற்றிய 
வணங்குடை மரபிற் கட்டின்மே லிருந்து 
கரு தும்பை சான்ற மெய்தயங் குயக்கத்து 

சிறம்படு குருதி புறம்படி னல்லது 


50 . 


குருதியென்றது - வீரருடைய தும்பைசூடியதற்கேற்பநின்று பொருதலாம் 

பதிற்றுப்பத்து . 
மடையெதிர் கொள்ளா வஞ்சுவரு மரபிற் 
கடவு ளயிரையி னிலை இக் 
கேடில வாக பெருமநின் புகழே . 

துறை - செந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( கசு ) நிறம்படு குந்தி . 
பிரிந்த நின் வயின் நல்லிசையெனக்கூட்டுக . 
பிரிதல் - தன்னைவிட்டுத் திக்குவி திக்குக்களிலே போதல் . 
( ச ) இசை ( ரு ) அறியாவெனமுற்றாக அறுத்துரைக்க , 

நின்னொடுவாரார் தந்நிலத்து ஒழிந்தென்றது நின்னை வழிபட்டு 
நின்னொடு ஒழுகாதிருத்தலேயன்றித் தந்நிலத்திலே வேறுபட்டுநின் றென்ற 

( க 0 ) யானையெருத்தம் புல்லென் ( க்க ) வில்குலையறுத்துக் கோலின் 
வாரா ( கஉ ) வேந்தரென்றது முன்பு நின்வழி ஒழுகாது ஒழிந்திருந்த வழிப் 
பின்பு தாம் களத்து நின் போர்வலிகண்டு இனி நின்வழி ஒழிகுது மெனச் 
சொல்லித் தாம் ஏறிய யானையெருத்தம் புல்லென் வில்லின் நாணியையறுத்து 
நின்செங்கோல்வழியொழுகாத வேந்தரென்றவாறு . 

அழைத்தல் - வருத்தத்தாற் கதறுதல் . 
( கரு ) தும்பை சான்ற மெய் தயங்கு உயக்கத்து (கசு ) நிறம்படு 


. 


வாறு 


i 


உ 


க .. 


றலையுடைய உடலானது அசையும்படி வந்த ஓய்வினையுடைய நிறங்களைத் திற 
ந்துவிட்டகுருதியென்றவாறு . 

அல்லாத இடங்களிற் குருதி கொள்ளாமையின் , நிறங்களைத் திறக்க 
ஆண்டு உண்டான குருதியென்பதாயிற்று. 

இச்சிறப்பானே , இதற்கு நிறம்படுகுருதி என்று பெயராயிற்று . 

( கங ) கோடறுத்து இயற்றிய ( கச ) கட்டின் மேலிருந்து ( க்க ) நிறம் 
படுகுருதி புறம் படினல்லது ( கஎ ) மடை எதிர்கொள்ளாக் (கஅ , கடவுளென 
க்கூட்டி , அவ்வாறுசெய் ததொருகட்டில் கொடுவந் திட்டதன்மேலிருந்து 
அவ்வாறு கொடுப்பதொரு பலியுண்டாயினல்லது பலி கொள்ளாக்கடவு 
ளெனவுரைக்க 

( கச ) கட்டின் மேலிருந்தல்லது ( கசு ) குருதிபுறம்படினல்லதென 
அல்லதென்பதனை இரண்டிடத்தும் கூட்டிக்கொள்க . 

க அ . கடவுளென்றது அவனால் இவ்வாறு வழிபடும் கொற்றவையை 
மரை - அக்கொற்றவை உறைவதொருமலை . 


எட்டாம் பத்து 


கஙரு 


பிறந்த . 


10 
. 


( எ ) கோதைமார்ப , ( க ) செருவத்து உயிர்போற்றலை ; ( உ ) இரவலர் 
நடுவண்கொடைபோற்றலை ; ( ங )பெரியோரைப்பேணிச் சிறியோரை அளித்தி ; 
( அ ) அனைய நின் குணங்கள் அளப்பரியை ; நீ அவ்வாறொழுகுதலாற் ( ச ) 
பிரிந்த நின்வயின் நல்லிசை இனிக் கனவிலும் ( ரு ) பிறர் நச்சு தலறியா ; அவ் 
வாறு அறியாமையின் , ( க்க ) பெரும் , அவ்வாறாகியநின்புகழ் (கஅ ) நிலை இ 
நின்னிடத்துக் கேடிலவாகவென மாறிக்கூட்டி வினை முடிவு செய்க 

அனையவளப்பருங்குரையை என்றது ( ங ) சிறியோரையளித்தி 
என்றதன் பின்னே நிற்கவேண்டுதலின் , மாறாயிற்று , 

இதனாற்சொல்லியது , அவன் பலகுணங்களும் ஒருங்கு புகழ்ந்து 
வாழ்த்தியவாறாயிற்று . 
{ பி - ம் . ) ச . 

வாரார்மின்னிலத்தெளிந்து , 
அ , அனையையளப் . 

( கூ ) 
( 40. ) வான் மருப்பிற் களிற்றியானை 

மாமலையிற் கணங்கொண்டவ 
ரெடுத்தெறிந்த விறன்முரசங் 
கார் மழையிற் கடிது முழங்கச் 
ரு சாந்து புலர்ந்த வியன்மார்பிற் 
றொடிசுடர்வரும் வலிமுன்கைப் 
புண்ணுடையெறுழ்த்தோட் புடையலங் கழற்காற் 
பிறக்கடி யொதுங்காப் பூட்கை யொள்வா 
ளொடிவி றெவ்வ ரெதிர்நின் றுரை இ 
க 0 யிடுக திறையே புரவெதிர்ந் தோற்கென 

வம்புடை வலத்த ருயர்ந்தோர் பரவ 
வனையை யாகன் மாறே பகைவர் 
கால்கிளர்ந் தன்ன கதழ்பரிப் புரவிக் 

கடும்பரி நெடுந்தேர் மீமிசை நுடங்கு கொடி 
கரு புலவரைத் தோன்றல் யாவது சினப்போர் 

நிலவரை நிறீஇய நல்லிசைத் 
தொலையாக் கற்பரின் றெம்முனை யானே . 

துறை - வஞ்சித்துறைப் பாடாண் பாட்டு . 
வண்ணம் - ஒழுதவண்ணம் , 
தூக்கு - செந்தூக்கும் வஞ்சித் தூக்கும் . 
பெயர் - ( எ ) புண்ணுடையெறுழ்த்தோள் . 


al 


தெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 
காசு 

பதிற்றுப் பத்து . 
கணங்கொள்ளவெத் திரிக்க . அவரென்றது பகைவரை 

, 
புண்ணுடை எறுழ்த்தோளென்றது . எப்பொழுதும் பொருது 
புண்ணறாத வலியதோளென்றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கும் , புண்ணுடையெறுழ்த்தோள் என்று 
பெயராயிற்று . 

க 0 . புரவெதிர்த்தோற்கென்றது கொடையேற்றிருக்கின்ற அவ 
னுக்கென்றவாறு . 

( கச ) கொடி (கரு ) தோன்றலென் றதனை எழுவாயும் பயனிலையு 
மாகக்கொள்க . 

( கஎ ) நின் தெம்முனைப் ( கரு ) புலவரையானென மாறிக்கூட்டுக . 

( கஎ ) தொலையாக்கற்ப , ( கக ) நின் வீரராகிய உயர்ந்தோர் நின் 
தெவ்வராகிய ( உ ) அவருடைய ( க ) களிற்றியானை ( 2 ) மலையிற் கணங் 
கொள்ளாநிற்க , ( ங ) முரசம் ( ச ) கடி துமுழங்காநிற்க, அவையிற்றை ஒன் 
றும் மதியாதே நின்னொடு ( க ) ஓடிவில் தெவ்வராகிய அவர் எதிர் நின் 
பெயரா ( க ) இப்புரவெதிர்ந்தோனுக்குத் திறையையிடுகவெனச் 

சொல்லி 
நின்னைப் ( க்க ) பாவும்படி நீ ( கஉ ) அதற்கேற்ற தன்மையையுடையையான 
படியாலே ( கஎ ) நின்தெம்முனைப் (கரு ) புலவெல்லையில் நின் ( கஉ ) பகை 
வர் ( கச ) தேர்மிசைக்கொடி ( கரு ) போரைக்குறித்து த்தோன்றல் யாவ 


இதனாற் சொல்லியது , அவன் கொடைச்சிறப்பொடுபடுத்து வென் 
றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று , 

( கஎ ) தெம்முனைப் (கரு ) புலவரைப் ( 52 ) பகைவர் ( கச ) கொடி 
( கரு ) தோன்றல் யாவதென எ திருன்றுவா ரின்மை தோன்றக் கூறிய அத 
னால் , வஞ்சித்துறைப்பாடாணாயிற்று . 

முன்னர் ஆறடியும் வஞ்சியடியாய் வந்தமையானே , உஞ்சித் தூக்கு 
மாயிற்று . 

( க 0 ) 
இதன் பதிகத்துக் கொல்லிக்கூற்றமென்றது , கொல்லிமலையைச் 
சூழ்ந்த மலைகளையுடைய நாட்டினை . 

நீர்கூர்மீமிசையென்றது , அங்காட்டு நீர்மிக்க மலையின் உச்சியை, 
நொச்சி தந்தென்றது தகடூர் மதிலைக் கைக்கொண்டென்றவாறு , 

( பதிகம். ) 
பொய்யில் செல்வக் கடுங்கோ வுக்கு 
வேளாவிக்கோமான் பதுமன் றேவியீன்றமகன் 
கொல்லிக் கூற்றத்து நீர்கூர் மீமிசைப் 


எட்டாம் பத்து . 


ககன் 


பல்வேற் றானை யதிக மானோ 
டிருபெரு வேந்தரையு முடனிலை வென்று 
முரசுங் குடையுங் கவனுங்கொண் 
டுரைசால் சிறப்பி னடுகளம் வேட்டுத் 
துகடீர் மகளி ரிரங்கத் துப்பறுத்துத் 
தகடூ ரெறிந்து நொச்சிதந் தெய்திய 
அருந்திற லொள்ளிசைப் பெருஞ்சேர லிரும்பொறையை 

மறுவில் வாய்மொழி யரிசில்கிழார் பாடினார் பத்துப்பாட்டு , 
அவைதாம் : குறுந்தாண்ஞாயில் , உருத்தெழுவெள்ளம் , நிறந்திகழ் 
பாசிழை , நலம்பெறு திருமணி , தீஞ்சேற்றியாணர் , மாசிதறிருக்கை , 
வென்றாடுதுணங்கை , பிறழநோக்கியவர் , நிறம்படு குருதி , புண் 
ணுடை யெறுழ்த்தோள் . இவைபாட்டின்பதிகம் . 

பாடிப்பெற்ற பரிசில் : தானும் கோயிலாளும் புறம் போந்துநின்று 
கோயிலுள்ள வெல்லாம் கொண்மினென்று காணம் ஒன்பது நூறாயிரத்தொடு 
அரசுகட்டிற்கொடுப்ப அவர் யான் இரப்ப இதனை ஆள்கவென்று அமைச்சுப் 


பூண்டார் . 


தகடுரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை பதினேழியாண்டு வீற்றி 
ருந்தான் . 


எட்டாம் பத்து முற்றிற்று . 


ஒன்பதாம் பத்து . 


( அக . ) உலகம் புரக்கு முருகெழு சிறப்பின் 

வண்ணக் கருவிய வளங்கெழு கமஞ்சூ 
லகலிரு விசும்பி னதிர்சினஞ் சிறந்து 
கடுஞ்சிலை கழறி விசும்படையூ நிவந்து 
டு காலை யிசைக்கும் பொழுதொடு புலம்பு கொளக் 
களிறு பாய்ந் தியலக் கடுமா தாங்க 
வொளிறுகொடி நுடங்கத் தேர் திரிந்து கொட்ப 
வரசுபுறத் திறுப்பினு மதிர்விலர் திரிந்து 

வாயில் கொள்ளா மைந்தினர் வயவர் 
க 0 மாயிருங் கங்குலும் விழுத்தொடி சுடர்வரத் 

தோள்பிணி மீகையர் புகல் சிறந்து நாளு 
முடிதல் வேட்கையர் நெடிய மொழியூஉக் 
கெடாஅ நல்லிசைத் தங்குடி நிறுமா 

ரிடாஅ வேணி வியலறைக் கொட்ப 
கரு நாட்டிப் படுத்தலிற் கொள்ளை மாற்றி 

யழல்வினை யமைந்த நிழல்விடு கட்டி 
கட்டளை வலிப்பதின் றானை யுதவி 
வேறுபுலத் திறுத்த வெல்போ ரண்ணன் 

முழவி னமைந்த பெரும்பழ மிசைந்து 
உ O சாறயர்ந் தன்ன காரணி யாணர்த் 
தூம்பகம் பழுனிய தீம்பிழி மாந்திக் 

தளங் கண்ணிச் செழுங்குடிச் செல்வர் 
கலிமகிழ் மேவல ரிரவலர்க் கீயுஞ் 

சுரும்பார் சோலைப் பெரும்பெயற் கொல்லிப் 
உரு பெருவாய் மலரொடு பசும்பிடி மகிழ்ந்து 

மின்னுமிழ்ந் தன்ன சுடரிழை யாயத்துத் 
தன்னிறங் கரந்த வண்டுபடு துப்பி 
னொடுங்கீ ரோதி யொண்ணுத லணிகொளக் 
கொடுங்குழைக் கமர்த்த நோக்கி னயவரப் 


உரு 


.. 


அத்தே உளவாகிய கைகளையுடையாரென்றவாறு 
. 
முடி தலிலே வேட்கையையுடையாரென் றவாறு த்துக்கொண்ட போர் 
ஒன்பதாம் பத்து 

கஙகூ 
கூ 0 பெருந்தகைக் கமர்ந்த மென்சொற் றிருமுகதது 

மாணிழை யரிவை காணிய வொருநாட் 
பூண்க மாளரின் புரவி நெடுந்தேர் 
முனைகை விட்டு முன்னிலைச் செல்லாது 

தூவெதிர்ந்து பெறா அத் தாவின் மள்ளரொடு 
ஙரு தொன்மருங் கறுத்த லஞ்சி யரண்கொண்டு 

துஞ்சா வேந்தருந் துஞ்சுக 
விருந்து மாக நின்பெருந் தோட்கே , 

துறை - முல்லை . 
வண்ணம் - ஒழுதவண்ணம்ம் . 
தூக்கு - செந்தூக்கு . 
பெயர் - ( ககா ) நிழல்விடுகட்டி . 

கமஞ்சூல் - மேகங்கள் ; நிறைந்த சூலுடைமையின் , மேகங் 
கள் கமஞ்சூலெனப்பட்டன . 

ச . சிலையொகேழறியென ஒடு விரிக்க ;சிலை - முழங்குதல் . கழறல் 
இடித்தல் , நிவந்து விசும்பு அடையூவென மாறிக்கூட்டுக ; விசும்படைதல் - 
மலையிலேபடிந்தவை எழுந்து விசும்பை அடைதல் , 

ரு . காலை இசைக்கும் பொழுதொடு புலம்பு கொளவென் றது மேகங் 
கள் கார்காலத்தை அறிவிக்கின்ற பருவத்தானே வருத்தம் கொள்ளாநிற்க 
வென் றவாறு 
( ரு ) புலம்புகொள ( க ) வயவர் ( கச ) வியலறைக்கொட்பவென 

வாயில் கொள்ளா மைந்தினரென் றது தமக்குக் காவலடைத்த 
இடங்களைச் சென்று கைக்கொள்ளா வலியினை யுடையவரென் றவாறு , 
ஈண்டு , வாயில் - இடம் , 

மா இருங்கங்குலென்றது மிகவும் கரிய இராவென்றவாறு . 
( 50 ) கங்குலினும் ( கச ) கொட்பவென முடிக்க . 

தோள் பிணி மீ கையரென்றது குளிராலே தோளைப்பிணித்த 
மீ 

முடிதல் வேட்கையரென்றது தாம் 


முடிக்க . 


கம் 


கக 


. 


நாடு அடிப்படுத்தலிற் கொள்ளை மாற்றியென்றது நாட்டை 
அடிப்படுத்தினபடியாலே அடிப்படுத்தும் காலத்து , உண்டாய்ச்சென் ம 
கொள்ளையை மாற்றியென் றவாறு , 


ககள் 


கஎ . 


உசு . 


; அது தான் நின் 
பதிற்றுப் பத்து , 
அழல்வினையமைதல் - ஓட்டறுதல் . 
இவ்வடைச்சிறப்பானே , இதற்கு நிழல்விடுகட்டி என்று பெய 
ராயிற்று . 

கட்டளை வலித்தல் இன்னார் இன்ன தனைப்பெறுகவென்று 
தரங்களை நிச்சயித்தல் . தானைக்குதவியென விரிக்க . 

( 20 ) சாறு அயர்ந்தன்ன ( உக ) தீம்பிழியென முடித்து விழாக் 
கொண் டாடினாலொத்த இனிய மதுவெனவுரைக்க .. 

(( 20 ) காரணி யாணர்த் ( உ க ) தூம்பென்றது கருமையைப்பொரும் 
தின அழகிய மூங்கிற்குழாயென்றவாறு . 

உரு , பெருவாய்மலர் - இருவாட்சி . பசும்பிடி - பச்சிலை . மகிழ்ந்து . 
விரும்பிச்சூடியென்றவாறு . 

மின் உமிழ்ந் தன்ன சுடர் இழையென்றது மேகம் மின்களை 
உமிழ்ந்தாற்போன்ற சுடர்களையுடைய இழையென் றவாறு . 

( கூ / கூ ) முனை கைவிட்டு முன்னிலைச்செல்லாது ( ஈசு ) துஞ்சாவென 
முடித்து , நின்னோடு போர் செய்கையைக்கை விட்டு நின் முன்னே வந்து வழி 
பட்டுநிற்றலைச் செய்யமாட்டாமையால் துஞ்சாதவெனவுரைக்க, 

தூ எதிர்ந்து பெறா அத்தா இல் மள்ள ரொடென்றது முன்பு 
நின்வலியோடெதிர்த்துப் பின் எதிர்க்கப்பெறாத வலியில்லாத மள்ளரொ 
டென் றவாறு . 

( ஙச )" மள்ளரொடு ( ஙசு ) துஞ்சாவெனமுடிக்க. 
( கஅ ) அண்ணல் , ( ஙக ) நின் அரிவைகாணிய ( ங உ ) நின்தேர் ( ஙக ) 

ஙஉ 
உடலாகவேண் டுவதில்லை ; அதனானே ( கூசு ) துஞ்சாவேந் தரும் துஞ்சுவார் 
களாக வேண்டும் ; அதுதான் நின் ( ங எ ) பெருந்தோட்கு விருந்துமாக வேண் : 
டும் , இவ்வாறு இரண்டொரு காரியமாக இதனைச் செய்கவென வினை முடிவு 
செய்க , 

இதனாற் சொல்லியது , காமவேட்கையிற்செல்லாத அவன் வென்றி 
வேட்கைச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 

இஃது அவனரிவை கற்புமுல்லையைப்பற்றி வந்தமையால் , துறை 
முல்லையாயிற்று . 
( பி - ம் . ) எ .. நுடங்கல . 

1.2 . புனைவினைநெடுந்தேர் , 
காந்தடகண்ணி 5.ச. தூவின்மள்ளரொடு , 
வண்டுபடுகதுப்பின் 

( க ) 
( 42. ) பகைபெரு மையிற் றெய்வஞ் செப்ப 

வாரிறை யஞ்சா வெருவருகட்டூர்ப் 


ச . 


ண 


உஎ . 


. 


பல்கொடி நுடங்கு முன்பிற் செறுநர் 
அப்பிழக தனது ஒன்பதாம் பத்து 

கசகி 
செல்சமந் தொலைத்த வினைக வில் யானை 
ரு கடாஅம் வார்ந்து கடுஞ்சினம் பொத்தி 
வண்டுபடு சென்னிய பிடிபுணர்ந் தியல 
மறவர் மறல மாப்படை யுறுப்பத் 
தேர்கொடி நுடங்கத் தோல்புடை யார்ப்பக் 
காடுகை காய்த்திய நீடுநா ளிருக்கை 
க யின்ன வைகல் பன்னாளாகப் 
பாடிக் காண்கு வந்திசிற் பெரும 
பாடுநர் , கொளக்கொளக் குறையாச் செல்வத்துச் செற்றோர் 
கொலக்கொலக் குறையாத் தானைச் சான்றோர் 

வண்மையுஞ் செம்மையுஞ் சால்பு மறனும் 
கரு புகன்று புகழ்ந் தசையா நல்லிசை 
நிலந்தரு திருவி னெடியோய் நின்னே . 

துறை - காட்சிவாழ்த்து . 
வண்ணம் - ஒழுகுவண்ணழம் சொற்சீர்வண்ணழம் . 
தூக்கு 

செந்தூக்கு . 
பெயர் - ( ச ) வினைநவில் யானை . 

பகை பெருமையின் தெய்வம் செப்பவென்றது நின் மனத்து 
அவரோடு பகைத் தன்மை பெரிதாகையானே நின் பகைவர் நின்னையஞ்சித் 
தாம் தாம் வழிபடும் தெய்வத்தைத் தத்தமக்குக் காவலென்று சொல்லவென்ற 
( க ) செப்ப ( உ ) அஞ்சாவென முடிக்க .. 

ஆர் இறை அஞ்சாக் கட்டுரென் றது வீரர் அரிதாக இறுத்தலை 
யஞ்சாத பாசறையென்றவாறு 

( ங ) பல்கொடி நுடங்கும் ( ச ) யானையென் முடிக்க. 

ச . வினை நவில் யானையென்றது முன்பே போர்செய்து பழகின் 
யானையென்றவாறு . 

இச்சிறப்பானும் , முன்னின் ற அடைச்சிறப்பானும் இதற்கு வினை 
நவில்யானை என்று பெயராயிற்று . 

( சு ) பிடி புணர்ந்து இயலவென்றது ( ச ) அவ்வினை நவில்யானை ( ரு ) 
கடாம்வார்ந்து கடுஞ்சினம்பொத்தி அச்சினத்திற்கேற்பப் போர்பெறாமை 

, 


க . 


வாறு 


ை 


கசஉ 


பதிற்றுப் பத்து . 


எ . 


மாப் படை உறுப்பவென் றது இன்னபொழுது போர்நிகழுமெ 
ன்று அறியாமையின் , குதிரைகள் கலனை கட்டி நிற்கவென் றவாறு . 

மாவைப் படையுறுப்பவெனவிரித்தலுமாம் . 

அ . தேர் கொடி நுடங்கவென்றது தேர் போர் குறித்துப் பண்ணி 
நின்று கொடி நுடங்கவென்றவாறு , 

தோல் புடை ஆர்ப்பவென்றது தோல்களும் முன்சொன்னவற்றின் 
புடைகளிலே போர்குறித்த நாளிடத்து ஆர்ப்பவென்றவாறு . 

( சு ) இயல ( எ ) மால உறுப்ப ( அ ) நுடங்க ஆர்ப்பவென்னும் ஐந்தி 
னையும் ( க 0 ) டன்னாளாகவென்னும் வினையொடு முடிக்க. 

காடு , கைகாய்த்தியவென்றது பாசறையிருக்கின் த நாள் குளிர் 
நாளாகையால் , விறகெல்லாமுறித்துத் தீக்காய்ந்துவென்றவாறு . 

காட்டையென இரண்டாவதனை விரித்து அதனைக் காய்த்தியவென் 
பதனுட் போந்த பொருண்மையொடு முடிக்க. 

கூ- க O . நீடுநாளிருக்கையையுடைய இன்னவைகலென இரண்டா 
வது விரிக்க .. 

க . இன்னவைகலென் றது இப்பெற்றியையுடைய பாசறையிருக் 
கின்ற நாட்களென் றவாறு , 

கஉ.கூ. செற்றோர் கொலக் கொலக் குறையாத் தானையென்றது 
பகைவர் போருட் கொல்லக்கொல்லக் குறைபடாத தானையென்று அதன் 
பெருமை கூறியவாறு , 

கரு . புகன்று புகழ்ந்தென்பதனைப் புகன்று புகழவெனத் திரிக்க . 
அசையா நல்லிசை . கெடாநல்லிசை . 

புகழ்க்காரணமாகிய ( கச ) வண்மை முதலிய குணங்களைச் ( கங ) 
சான்றோர் (கரு ) புகன்று புகழ்கையாலே கெடாதுநின்ற நல்லபுகழெனக் 
கொள்க . 

( கசு ) நெடியோய் , ( க்க ) பெரும் , ( உ ) கட்டூரிடத்தே ( க ) நீடுநாளிரு 
க்கை ( க ) இன்னவைகல் தான் பன்னாளானபடியானே ( கசு ) நின்னைப் 
( கக ) பாடிக் காண்குவந்தேனெனக்கூட்டி வினை முடிவுசெய்க 

இதனாற் சொல்லியது , அவன் வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று , 
( பி - ம் . ) கூ . முன்பிற்செல்வர் . 

( உ ) 
( வுந . ) கார்மழை முன்பிற் கைபரிந் தெழுதரும் 

வான்பறைக் குருகி னெடுவரி பொற்பக் 
கொல்களிறு மிடைந்த பஃறோற் றொழுதியொடு 

நெடுந்தேர் நுடங்கு கொடி யவிர்வரப் பொலிந்து 
ரு செலவுபெரி தினிதுநிற் காணு மோர்க்கே 


எ . 


வேற் 
ஒன்பதாம் பத்து . 
யின்னா தம்மவது தானே பன்மா 
நாடுகெட வெருக்கி நன்கலந் தருஉநின் 
போரருங் கடுஞ்சின மெதிர்ந்து 
மாறுகொள் வேந்தர் பாசறை யோர்க்கே . 

துறை - தும்பையாவம் . 
வண்ணம் - ஒழுதவண்ணம் , 

. 
தூக்கு - செந்தூக்கு . 
பெயர் - ( ங ) பஃறேற்றெழுதி . 
கைபரிதல் - ஒழுங்குகுலை தல் . 
மழைக்கு ஒப்பாகியயானைகளோடு ( ங) தோல்களையும் ஒப்பித்துப் 
பெரியவாகக் கூறியசிறப்பான் , இதற்கு , பஃறேற்றெழதி என்று பெய 
ராயிற்று . 

பன்மாவென் றது பலபடியென் றவாறு . 

எருக்கல் - அழித்தல் . 
( ரு ) நின்னைக்காண்பார்க்கு நின்படை செல்கின் றசெலவு (க ) மழைக் 
குழாத்தின் முன்பே ஓரொருகால் ஒழுங்கு குலைந்து செல்லும் கொக்கொழு 
ங்குபோலக் ( ங ) களிறுமிடைந்த பஃறோற்கிடுகின் தொகுதியொடு (ச ) தேர் 
களின் நுடங்குகொடி விளங்கா நிற்பப் பொலிவுபெற்றுப் ( ரு ) பெருக 

து ; அவ்வாறு அன்புறுவாரையொழிய ( சு ) அதுதான் இன்னாது , யார்க் 
கெனின் , ( க ) மாறுகொள் வேந்தர் பாசறையோர்க்கென வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் படைச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
(( பி - ம் . ) உ . போர்ப்ப . 

சு - எ. பன்மா, ஞாம். 

அம்மதானே . 
( வுச . ) எடுத்தே றேய கடிப்புடை யதிரும் 

போர்ப்புறு முரசங் கண்ணதிர்ந் தாங்குக் 
கார்மழை முழக்கினும் வெளில் பிணி நீவி 
நுதலணந் தெழுதருந் தொழினவில் யானைப் 
பூழியர் கோவே பொலந்தேர்ப் பொறைய 
மன்பதை சவட்டுங் கூற்ற முன்ப 
கொடி நுடங் காரெயி லெண்ணுவரம் பறியா 

பன்மா பரந்தபுல மொன்றென் றெண்ணாது 
க 0 அலியை யாதனற் கறிந்தன ராயினும் 


இனி 


* - . mt4, - 


பதிற்றுப் பத்து 
வார்முகின் முழக்கின் மழகளிறு மிகீஇத்தன் 
கான்முளை மூங்கிற் கவர்கிளை போல 
வுய்தல்யா வதுநின் னுடற்றி யோரே 

வணங்க லறியா ருடன்றெழுந் துரைஇப் 
கரு போர்ப்புறு தண்ணுமை யார்ப்பெழுந்து நுவல 

நோய்த்தொழின் மலைந்த வேலீண் டழுவத்து 
முனைபுகல் புகல்வின் மாறா மைந்தரொ 
டுருமெறி வரையிற் களிறுநிலஞ் சேரக் 

காஞ்சி சான்ற செருப்பல செய்துநின் 
20 குவவுக்குரை யிருக்கை யினி துகண் டிகுமே 

காலை மாரி பெய்துதொழி லாற்றி 
விண்டு முன்னிய புயனெடுங் காலைக் 
கல்சேர்பு மாமழை தலை இப் 
பல்குரற் புள்ளி னொலியெழுந் தாங்கே . 


துறை 

வாகை . 


அதிர்ச்சி 


வண்ணழம் தூக்கும் அது , 

பெயர் - ( ச ) தொழினவில்யானை . 
( க ) எடுத்தேறு ஏவிய ( 2 ) முரசமென முடிக்க . 

( க ) கடிப்பென்பது கடியெனக் கடைக்குறைந்தது . புடையானென 
உருபுவிரிக்க . 

கூ , முழக்கினுமென்ற உம்மை முரசினது கண்ணின் 
யிலேயன்றி அதெனொடொத்த மழைமுழக்கினுமென * எச்சவும்மை 

ச . தொழில் நவில் யானையென்றது போர்க்குரியயானையென்று 
எல்லாராலும் சொல்லப்படுகின்ற யானையென் றவாறு . 

இச்சிறப்பானும் , முன்னின்ற அடைச்சிறப்பானும் இதற்கு , தொழி 
னவில்யானை என்று பெயராயிற்று , 

( ரு ) பார்வற்பாசறை (ச ) யானை ( ரு ) தரூஉமென மாறிக்கூட்டி 
மாற்றாரது காவற்பாசறையிற் புக்கு அவ் யானைகளைக் கொண்டுபோது 
மென்றவாறு 

சவட்டுதல் - உருவழித்தல் . 
பரந் தனவென்பது பரந்தவெனநின்றது . 
கவர்தல் - அகப்படுத்தல் , 
* சிறப்பும்மையென்றும் பிரதிபேதமுண்டு . 


ககா 


ககூ , 


20 . 


( க O ) நீ 
அவர் நின்னொடு 

- அறிவது 
போல , நெடுங்காலம் போர்செய்யாது நின்று ( கங ) அவ்வுட ற்றியோர் ( கசு ) 

ஒன்பதாம் பத்து . 
( கஉ ) முளை மூங்கிற் ( க்க ) களிறு ( கஉ ) கால் கவர் கிளைபோல 
( க x ) நின் உடற்றியோர் உய்தல்யாவதென மாறிக்கூட்டி , முளையானமூங்கி 
லிற் களிறு காலால் அகப்படுத்தப்பட்டகிளை உய்யா தன்றே ; அஃது அழிந் 
தாற்போல நின்னை உடற்றியோர் உய்தல் கூடாதெனவுறைக்க . 

கரு . நுவலவென்றது படையையுற்றுப் போர்செய்கவென்று 
சொல்லவென்றவாறு . 

நோய்த் தொழில் மலைந்தவென் றது நோய்த்தொழிலாகிய 
போரை ஏ றட்டுக்கொண்டவென்றவாறு . 
வேலீண்டழுவமென்றது , மாற்றார்படைப்பரப்பினை . 

காஞ்சிசான் றவென்றது நிலையாமையமைந்தவென் றவாறு . 

குவவு - படைக்குழாம். குரைத்தல் - ஆரவாரித்தல் , 
( ககூ ) செருப்பல செய்து ( 20 ) குரைத்தவெனமுடிக்க 
உக , காலைமாரியென்றது மாரியிற்பெய்யும் பெயலினை . 

தொழிலாற்றியென்றது . உழவுத்தொழின் முதலாய தொழில்களைச் 
செய்வித்தென்றவாறு 

( உங ) கல்சேர்பு மாம்ழை தலை இயென்றது , ( உக ) பண்டு ஒருகாலம் 
பெய்து ஆற்றி ( உஉ ) வரைக்கட்போயின புயல் , நெடுங்காலம் பெய்யாத 
நிலைமைக்கண்ணே பின்பு பெய்வதாகக் கல்லைச்சேர்ந்து மழைபெய்யவென்ற 

தலை இயென்பதனைத் தலையவெனத்திரிக்க . 

( சு ) பூழியர்கோவே , பொறைய , ( எ ) முன்ப , ( கூ ) பகைப்புலத்து 
( அ ) ஆரெயில்கள் எண்ணுவரம்பறியா; ( க ) பன்மா பரந்த 
தன ; ஆகையால் , 
பகைப்புலம் நமக்குவெலற்கு அரியதொன்றென்று , எண்ணாது ( க ) நீ ஆண்டு 
வல்லுநையான படியை முன்பு அறியாது ( க x ) நின்னை உடற்றியோர் இன்று 
0 

( 
அறிகின்றிலர் ; இனி அவர் (கஉ ) முளைமூங்கிலிற் கால்கவர்கிளை போல அழிவ 
தல்லது (கங ) உய்யவுங்கருதுவது யாவது ? ( உ.உ ) நெடுங்காலம்பெய்யாத 
( உ x ) மழை பெய்தவழிப் ( உச ) பலகுரலையுடைய புள்ளின் ஒலியெழுந்தாற் 


வாறு , 


உட் 


ை 


வேலீண்டு அழுவத்துச் ( கச ) சான்ற செருப்பலசெய்து நின் ( 20) பல 
படைக்குழாம் ஆரவாரிக்கின் ற இருப்பினை யாம் இனிதுகண்டேமென 
மாறிக்கூட்டிவினை முடிவு செய்க 

(கச ) உடன்றெழுக் துரை இ வணங்க லறியார் என்பது ( 50 ) 
அறிந்தனராயினும் என்பதன் பின் நிற்கவேண்டுதலின் , மாறாயிற்று . 


19 


இன்புறுதற்கு ஏதுவாக 

பதிற்றுப் பத்து 
இதனாற் சொல்லியது . அவன் வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( 9- ம் . ) கூ . புலமென்றெண்ணாது , 
கூ . 

( ச ) 
( வுரு . ) நன்மாந் துவன்றிய நாடுபல தரீஇப் 

பொன்னவிர் புனைசெய லிலங்கும் பெரும்பூ 
ணொன்னாப் பூட்கைச் சென்னியர் பெருமா 
னிட்ட வெள்வேன் முத்தைத் தம்மென 
ரு முன்றிணை முதல்வர் போல நின்று 
தீஞ்சுனை நிலை இய திருமா மருங்கிற் 
கோபெல விரிந்த நாடுகா ணெடுவரைச் 
சூடா நறவி னாண்மகி ழிருக்கை 
யாசவை பணிய வறம்புரிந்து வயங்கிய 
க C மறம்புரி கொள்கை வயங்குசெந் நாவி 

னுவலை கூராக் கவலையி னெஞ்சி 
னனவிற் பாடிய நல்லிசைக் 
கபிலன் பெற்ற வூரினும் பலவே . 

துறை - சேந்துறைப்பாடாண்பாட்டு . 
வண்ணழம் தூக்கும் அது . 
பெயர் - ( எ ) நாடுகாணெடுவாை . 

ஒன்னாப் பூட்கை - பிறர்க்கு அப்படிச்செய்யப் பொருந்தாத 
மேற்கோள் . சென்னியர் பெருமானையென்பதனுள் , இரண்டாவது 
ரத்தாற் றொக்கது . 

ச . முத்தைத் தம்மென - முன்னே தம்மினென. 
முந்தை , முத்தையென வலித்தது . 
( ரு ) முதல்வர்போல ( கூ ) அறம்புரிந்துவயங்கியவென முடிக்க , 

அறம்புரிந்து வயங்கிய கொள்கையென்னாது ம றம்புரி 
யென்றது , அறத்திற்கு இடையீடுபட வருவழி அதனைக்காத்தற்கு அவ்வறக் 
கொள்கை மறத்தொடு பொருந்துமென்றற்கு . 

எ , நாடுகாண் நெடுவரையென்றது தன்மேல் ஏறி நாட்டைக்கண்டு 
இச்சிறப்பானே , இதற்கு நாடு காணெடுவரை என்று பெயராயிற்று . 

சூடாக றவு , மதுவிற்கு வெளிப்படை . 
( க ) கொள்கையைப் (கஉ ) பாடியவென இரண்டாவது விரித்து 
முடிக்க , 


ங . 


விகா 


கம் . 


வாறு . 


வென்வேற் பொறையன் 

ஒன்பதாம் பத்து . 
( க 2 ) நனவிற்பாடியவென்றது ( க ) வயங்கிய செந்தாவினானும் 
( கக ) உவலைகூராக் கவலையில் நெஞ்சினானும் மெய்ம்மையா ற்பாடிய வென்ற 

( க x ) கபிலனென்ற தெர்டைக்கேற்ப ( கஉ ) நவிலப்பாடியவென்பது 
உம் பாடம் . 

இளஞ்சேரலிரும்பொறை ( ங ) சென்னியர் பெருமானுடைய ( க ) நாடு 
கள் பலவற்றையும் எமக்குக் கொண்டு தந்து ( ங ) அச்சென்னியர்பெருமானை 
( ச ) எம்முன்னே பிடித்துக்கொண்டு வந்து தம்மினெனத் தம்படைத்தலைவரை 
ஏவச் சென்னியர் பெருமான் படையாளர் பொருதுதோற்றுப் ( ச ) போகட்ட 
வெள்வேல் செல்வக்கடுங்கோவாழியா தனென்பவன் ( எ ) நாடுகாணெடு 
வரையின் ( அ ) நாண்மகிழிருக்கைக்கண்ணே ( ரு ) தன் முன்றிணை முதல்வரைப் 
போல ( கூ ) அரசவைபணிய அறம்புரிந்துவயங்கிய ( க ) மறம்புரிகொள்கை 
யைப் ( கஉ ) பாடின ( கஈ ) கபிலன்பெற்றஊரினும் பலவென மாறிக்கூட்டி 
வினை முடிவுசெய்க . 

சென்னியர்பெருமானைத் தம்மென மாறவேண்டு தலின் , மாறாயிற்று , 
இனிப் பிறவாறு மாறிப் பொருளுரைப்பாருமுளர் , 

இதனாற் சொல்லியது ; அவன் முன்னோருடைய கொடைச் சிறப் 
பொடுபடுத்து அவன் வென்றிச்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( வுசு .) உறலுறு குருதிச் செருக்களம் புலவக் 

கொன்றமர்க் கடந்த வெந்திறற் றடக்கை 
வெப்புடை யாடூஉச் செத்தனென் மன்யா 
டு னல்லிசை நிலை இய நனந்தலை யுலகத் 
தில்லோர் புன்கண் டீர நல்கு 
நாடல் சான்ற நயனுடை நெஞ்சிற் 
பாடுநர் புரவல னாடுநடை யண்ணல் 

கழைநிலை பெறாஅக் குட்டத் தாயினும் 
க 0 புனல்பாய் மகளி நாட வொழிந்த 

பொன்செய் பூங்குழை மீமிசைத் தோன்றும் 
சாந்துவரு வானி நீரினுந் 
தீந்தண் சாயலன் மன்ற தானே . 


ன 


இதுவும் அது , 
பெயர் - ( உ ) வெந்திறற்றடக்கை . 


கசஅ 


கஉ 


. 


ஓர் 


யாறு , 


ை 


செருக்களம்புலவக் ( உ ) கொன் றமர்க்கடந்த 

பதிற்றுப் பத்து 
க . உறலுறு குருதியென்றது நிலத்திலே உறுதன் மிக்க குருதி 
யன் றவாறு . 

( க ) உறலுறு என்பது முதலாக முன்னின்ற அடைச்சிறப்பான் 
இதற்கு ( 2 ) வெந்திறற்றடக்கை என்று பெயராயிற்று . 

நிலை இயவென் றது ஈண்டு வினையெச்சம் , 

வருவானியென்றது வினைத்தொகை வானியென்பது 
இளஞ்சேரலிரும்பொறையை எல்லாரும் ( ங ) வெருவரச் (க ) 
னென்று சொல்லுகையாலே , ( ச ) யான் அவனை வெப்பமுடையா 
னொருமகனென்று முன் புகருதினேன் ; அஃது இப்பொழுது கழிந்தது ; 
அப்பொறையனாகிய ( அ ) பாடுநர்புரவலன் , ஆடுநடையண்ணல் யான் தன் 
னொடு கலந்திருந்தவழித் தன்னாட்டு ( கட் ) வானியென்னும் யாற்று நீரினும் 
( கங ) சாயலனாயிருந்தான்றானெனக்கூட்டி வினை முடிவு செய்க 

இதனாற் சொல்லியது , அவன் வன்மை மென்மைச்சிறப்புக் கூறியவா 
றாயிற்று . 
( பி- ம் .) உ . அமர்கடந்த 

( சு ) 
( வுஎ .) சென்மோ பாடினி நன்கலம் பெறுகுவை 

சந்தம் பூழிலொடு பொங்கு நுரை சுமந்து 
தெண்கடன் முன்னிய வெண்டலைச் செம்புன 
லொய்யு நீர்வழிக் கரும்பினும் 
பல்வேற் பொறையன் வல்லனா லளியே , 

துறை - விறலியாற்றுப்படை , 
வண்ணழம் தூக்கும் அது . 

பெயர் - ( க ) வெண்டலைச் செம்புனல் . 
2. பூழில் - அகில் .. 

முன்னிய வென்றது ஈண்டுப் பெயரெச்சம் . 

வெண்டலைச் செம்புனலென முரண்படக்கூறியவாற்றானும் 
முன்னின்ற அடைச்சிறப்பானும் இதற்கு , வெண்டலைச்செம்புனல் என்று 
பெயராயிற்று . 

செம்புன லென் றது செம்புனலையுடைய யாற்றினை . 

ச . நீர்வழி ஒய்யும் கரும்பெனக்கூட்டி நீரிடத்துச்செலுத்துங்கரும் 
பென்க . 

கரும்பென்றது கருப்பந்தெப்பத்தினை 


ந 


க . 


ஒன்பதாம் பத்து . 


( ரு ) பல்வேற்பொறையன் ( ) வெண்டலைச்செம்புனலையுடைய 
யாற்றிற் ( ச ) செலுத்தும் கருப்பம்புணையினும் ( ரு ) அளித்தல்வல்லன் ; ஆத 
லால் , அவன்பாலே ( க ) பாடினி , செல் ; செல்லின் , நன்கலம் பெறுகுவை 
யெனக்கூட்டி வினை முடிவுசெய்க 

இதனாற் சொல்லியது , அவன் அருட்சிறப்புக் கூறியவாறாயிற்று . 
( வு.வு.) வையக மலர்ந்த தொழின்முறை யொழியாது 

கடவுட் . பெயரிய கானமொடு கல்லுயர்ந்து 
தெண்கடல் வளை இய மலர்தலை யுலகத்துத் 
தம்பெயர் போகிய வொன்னார் தேயத் 
ரு துளங்கிருங் குட்டந் தொலைய வேலிட் 
டணங்குடைக் கடம்பின் முழுமுத றடிந்து 
பொருமுர ணெய்திய கழுவுள் புறம்பெற்று 
நாம் மன்னர் துணிய நூறிக் 
கால்வல் புரவி யண்ட ரோட்டிச் 
க ) சுடர்வீ வாகை நன்னற் றேய்த்துக் 

குருதி விதிர்த்த குவவுச்சோற்றுக் குன்றோ 
இருகெழு மரபி னயிரை பரை இ 
வேந்தரும் வேளிரும் பின்வந்து பணியக் 

கொற்ற மெய்திய பெரியோர் மருக 
கரு வியலுளை யரிமான் மறங்கெழு குருசில் 

விரவுப்பணை முழங்கு நிரைதோல் வரைப்பி 
னுரவுக்களிற்று வெல்கொடி நுடங்கும்பாசறை 
யாரெயி லலைத்த கல்கால் கவணை 

நாரரி நறவிற் கொங்கர் கோவே 
உ O யுடலுநர்த் தபுத்த பொலந்தேர்க் குருசில் 

வளைகடன் முழவிற் றொண்டியோர் பொருக 
நீநீடு வாழிய பெரும நின்வயிற் 
றுவைத்த தும்பை நனவுற்று வினவு 

மாற்றருந் தெய்வத்துக் கூட்ட முன்னிய 
உரு புனன் மலி பேரியா றிழிதந் தாங்கு 

வருநர் வரையாச் செழும்பஃ றாரங் 
கொௗக்கொளக் குறையாது தலைத்தலைச் சிறப்ப 


கரும் 


தொழிலெ 
. 
உ 
போரை 

பதிற்றுப் பத்து . 
வோவத் தன்ன வுருகெழு நெடுநகர்ப் 

பாவை யன்ன மகளிர் நாப்பட் 
K.O புகன்ற மாண்பொறிப் பொலிந்த சாந்தமொடு 

தண்கமழ் கோதை சூடிப் பூண்சுமந்து 
திருவிற் குலைஇத் திருமணி புரையு 
முருகெழு கருவிய பெருமழை சேர்ந்து 

வேங்கை விரிந்து விசும்புறு சேட்சிமை 
கூரு யருவி யருவரை யன்ன மார்பிற் 

சேணாறு நல்லிசைச் சேயிழை கணவ 
மாகஞ் சுடா மாவிசும் புகக்கு 
ஞாயிறு போல விளங்குதி பன்னா 

k ங்குக் காண்கு வந்தனென் யானே 
சம யுறுகா லெடுத்த வோங்குவரற் புணரி 

நுண்மண லடைகரை யுடைதருந் 
தண்கடற் படப்பை நாடுகிழ வோயே , 

துறை - செந்துறைப்பாடாண் பாட்டு. 
வண்ணழம் தூக்கும் அது . 
பெயர் - ( கஅ ) கல்கால் கவணை . 
வையகம் மலர்ந்த தொழிலென்றது வையகத்திற்பரந்த அரசர் 
( க ) தொழின்முறை ஒழியாது ( கச ) கொற்றமெய்தியவென முடிக்க 

கடவுட் பெயரிய கானமென்றது , விந்தாடவியை , கடவுளென் 
றது , ஆண்டு உறையும் கொற்றவையினை .. கடவுளினென விரிக்க . 
லுயரவெனத் திரிக்க . 

கஉ . அயிரையென்றது , அயிரை மலையுறையும் கொற்றவையினை 
கஅ . 

கல்கால்கவணையென் றது கற்களைக் கான்றாற்போல இடைய 
றாமல்விடும் கவணென்றவாறு . 

இச்சிறப்பானே , இதற்கு , கல்கால் கவணை என்று பெயராயிற்று , 

உங , துவைத்ததும்பையென்றது எல்லாராலும் புகழ்ந்து சொல் 
லப்பட்ட தும்பைப்போரென் றவாறு . 

( உ ங ) நனவுற்று வினவும் (உச ) தெய்வமென்றது அத்தும்பைப் 
யென் றவாறு , 


உ . 


கல் 


ன 


அருவிய ஒன்பதாம் பத்து . 

கருக 
( உச ) தெய்வத்துக் கூட்டமுன்னிய ( உரு ) யாறென்றது அத்தெய் 
வம் கூடியுறை தலையுடைய அயிரைமலையைத் தலையாகக்கொண்டு ஒழுகப் 
பட்ட யாறென்றவாறு , 

தெய்வம் கூடியுறைதலையுடைய அயிரை தெய்வத்துக் கூட்டமெனப் 
பட்டது. , 

உரு . இழிதந்தாங்கென்றது அவ்வியாறு மலையினின்று இழிந்தாற் 
போலவென்றவாறு . 

( உ எ ) சிறப்ப ( ஙஅ ) விளங்கு தியென முடிக்க . 

» 0. பொறியென்றது உத்தம இலக்கணங்களை . பொறியொடு 
சாந்தமொடுவென ஒடுவை இரண்டற்கும் கூட்டியுரைக்க . ஒடு , வேறுவினை 
யொடு . 

ஙக . கோதையென்றது , முத்தாரத்தினை . 

( ஙக ) சூடிச் சுமந்தென்னும் வினையெச்சங்களை ( கூரு ) வரையன்ன 
வென்பதனுள் , அன்னவென்பதெனொடு முடிக்க, 

( $ உ ) விற்குலை இ ( ஙச ) வேங்கை விரிந்தென்னும் வினையெச்சங் 
களைத் திரித்து வில்குலவ வேங்கை விரியத் ( ங.உ ) திருமணிபுரையும் ( ஙங ) 
உருகெழுகருலிய பெருமழை சேர்ந்து ( ஙசு ) விசும்புறு சேட்சிமை ( ஙரு ) 
வமைதியாக்கிப் பொறிக்கு வேங்கைப்பூஉவமமாகவும் கோதைக்குத் திருவில் 
உவமமாகவும் பூணிற்கு அருவி உவமமாகவும் சாந்திற்கு உவமமில்லையாகவு 
முரைக்க . இவ்வாறு இடர்ப்படாது வாளாதுமலையையுரைப்பினும் அமையும் . 

விளங்கு தியென்பது ஈண்டு முன்னிலையேவல் . 

உறுகால் எடுத்த புணரியெனக்கூட்டுக . 
( கச ) பெரியோர் மருக , ( கரு ) மறங்கெழுகுருசில் , ( கசு ) கொங்கர் 
கோவே , ( உ O ) பொலந்தேர்க்குருசில் , (உக) தொண்டியோர் பொருந , (உஉ ) 
பெரும் , (ஙசு ) சேயிழைகணவ ,( சஉ ) நாடுகிழவோய் , ( ஙக ) ஈங்குநிற்காண்கு 
வந்தேன் ; ( உ.உ ) நீ நீடுவாழ்வாயாக , (உசு ) பலதாரம் ( உ.எ ) கொளக் 
கொளக்குறையாமற் சிறப்ப ( உக ) மகளிர் நாப்பம் ( ங அ ) பன்னாள் ஞாயிறு 
போல விளங்குவாயெனமாறிக்கூட்டி, வினை முடிவுசெய்க . 

இதனாற் சொல்லியது , அவன் கொடைச்சிறப்பும் காமவின் பச்சிறப் 
பும் உடன் கூறி வாழ்த்தியவாறாயிற்று . 
( பி - ம் . ) உஎ . சிறந்து , 

( அ ) 
( வுகூ ) வானம் பொழுதொடு சுரப்பக் கானக் 

தோடுறு மடமா னேறுபுணர்ந் தியலப் 
புள்ளு மிஞிறு மாச்சினை யார்ப்பப் 


கூ . அ . 


TO 


கரு உ 


ந 


தெனமாறிக் 
பதிற்றுப் பத்து . 
பழனுங் கிழங்கு மிசையற வறியாது 
பல்லா னன்னிரை புல்லருந் துகளப் 
பயங்கடை யறியா வளங்கெழு சிறப்பிற் 
பெரும்பல் யாணர்க் கூலங் கெழும 
நன்பல் லூழி நடுவுநின் றொழுகப் 

பல்வே லிரும்பொறை நின்கோல் செம்மையி 
க 0 னாளி னாளி னாடுதொழு தேத்த 

வுயர்நிலை யுலகத் துயர்ந்தோர் பரவ 
வரசியல் பிழையாது செருமேந் தோன்றி 
நோயிலை யாகியர் நீயே நின்மாட் 

டடங்கிய நெஞ்சம் புகர்படு பறியாது 
கரு கனவினும் பிரியா வுறையுளொடு தண்ணெனத் 

தகர நீவிய துவராக் கூந்தல் 
வதுவை மகளிர் நோக்கினர் பெயர்ந்து 
வாழ்நா ளறியும் வயங்கு சுடர் நோக்கத்து 

மீனொடு புரையுங் கற்பின் 
உ 0 வாணுத லரிவையொடு காண்வரப் பொலிந்தே , 

துறை - காவன்ழல்லை . 
வண்ணமும் தூக்கும் அது . 
பெயர் - ( கசு ) துவராக்கூந்தல் . 
மிசை அறவு அறியர்மலெனத் திரிக்க , 

நடுவென்றது , நடுவு நிலைமையை . 
கஉ . 

பிழையாமலெனத் திரிக்க . 

துவராக்கூந் தலென்றது எப்பொழுதும் தகரமுதலியன நீவு . 
கையால் ஈரம் புலராத கூந்தலென்றவாறு . 

இச்சி றப்பானே, இதற்கு , துவாரக்கூந்தல் என்று பெயராயிற்று .. 

( 
கூட்டி அறியாதென்பதனை அறியாமலென த்திரித்து அதனைப் (கக) புரையு 
மென்றதெனொடு முடிக்க . 

உறையுளொடு மீனொடுவென் நின்ற ஒடுக்கள் வேறு வினையொடு 

( க ) பல்வேலிரும்பொறை , மின்கோல் செம்மையாலே , ( க ) வானம் 
சுரப்பக் கானம் ( உ ) ஏறு புணர்ந்து இயலச் ( ங ) சினையிற் புள்ளும் மிமிறும் 
ஆர்ப்ப (ச ) பழனும் கிழங்கும் மிசையறவறியாதொழிய ( ரு ) ஆனிரை புல் 


அ 


கசு . 


தொழுதேத்த ( 

க்கல் ஒன்பதாம் பத்து . 

கருங் 
லருந்துகளக் ( எ ) கூலம் கெழும ( அ ) ஊழி நடுவுநின்று ஒழுக ( க 0 ) நாடு 
பிழையாதொழியச் செருவில் மேம்பட்டுத் தோன்றி ( ங ) நீ ( உ o ) நின் 
அதிவையொடு பொலிந்து ( கங ) நோயிலையாகியரெனக்கூட்டி வினை முடிவு 
• செய்க : 

இதனாற் சொல்லியது , அவன் நாடுகாவற்சிறப்புக்கூறி வாழ்த்திய 
வாறாயிற்று . 

அவ்வாறு நாடுகாவல் கூறினமையால் , துறை காவன்முல்லையாயிற்று . 
( பி - ம் :) க . இரும்பொறைகோஒல் , கஅ . வாழுநாள் . ( கூ ) 


( கூ . ) மீன்வயி னிற்ப வானம் வாய்ப்ப 

வச்சற் றேம மாகி யிருடீர்க் 
தின்பம் பெருகத் தோன்றித் தந்துணைத் 
துறையி னெஞ்சாமை நிறையக் கற்றுக் 
ரு கழிந்தோ ருடற்றுங் கடுந்தூ வஞ்சா 
வொளிறுவாள் வயவேந்தர் 
களிறொடு கலந்தந்து 
தொன்று மொழிந்து தொழில்கேட்ப 
வகல்வையத்துப் பகலாற்றி 
க 0 மாயாப் பல்புகழ் வியல் விசும் பூர்தா 

வாள்வலி யுறுத்துச் செம்மை பூஉண் 
டறன் வாழ்த்த நற்காண்ட 
விறன்மாந்தரன் விறன்மருக 

வீர முடைமையி னீரோ ரனையை 
கரு யௗப்பரு மையி னிருவிசும் பனையை 

கொளக்குறை படாமையின் முந்நீ ரனையை 
பன்மீ னாப்பட் டிங்கள் போலப் 
பூத்த சுற்றமொடு பொலிந்து தோன்றலை 

யுருகெழு மரபின்யிரை பரவியுங் 
20 கடலிகுப்ப வேலிட்டு 

முடலுநர் மிடல்சாய்த்து 
மலையவு நிலத்தவு மருப்பம் வௌவிப் 
20 


tart- 1 


ழைசெத்தாலுந் 

உறங்கக் 
கருச 

பதிற்றுப் பத்து . 
பெற்ற பெரும்பெயர் பவர்கை யிரீஇய 
கொற்றத் திருவி னுரவோ ரும்பல் 
உரு கட்டிப் புழுக்கிற் கொங்கர் கோவே 

மட்டப் புகாவிற் குட்டுவ ரேறே 
யெழா அத் துணைத்தோட் பூழியர் மெய்ம்மறை 
யிலங்குநீர்ப் பரப்பின் மரந்தையோர் பொரும் 

வெண்பூ வேளையொடு சுரைதலை மயக்கிய 
கூ 0 விரவுமொழிக் கட்டூர் வயவர் வேந்தே 

யுரவுக்கட லன்ன தாங்கருந் தானையொடு 
மாண்வினைச் சாப மார்புற வாங்கி 
ஞாண்பொர விளங்கிய வலிகெழு தடக்கை 
வார்ந்துபுனைந் தன்ன வேந்து குவவு 

மொய்ம்பின் 
நரு மீன்பூத் தன்ன விளங்குமணிப் பாண்டி 

லாய்மயிர்க் கவரிப் பாய்மா மேல்கொண்டு 
காழெஃகம் பிடித்தெறிந்து 
விழுமத்திற் புகலும் பெயரா வாண்மைக் 

காஞ்சி சான்ற வயவர் பெரும் 
ச 0 வீங்குபெருஞ் சிறப்பி னோங்குபுக ழோயே 

கழனி யுழவர் தண்ணுமை யிசைப்பிற் 

தண்புன லாடுக ரார்ப்பொடு மயங்கி 
சரு கூழுடை நல்லி லேறுமாறு சிலைப்பச் 

செழும்பல விருந்த கொழும்பஃ றண்பணைக் 
காவிரிப் படப்பை நன்னா டன்ன 
வளங்கெழு குடைச்சூ லடங்கிய கொள்கை 
யாறிய கற்பிற் றேறிய நல்லிசை 

கா 
ரு . வண்டார் கூந்த லொண்டொடி கணவ 
நின்னாள் , திங்க ளனைய வாக திங்கள் 
யாண்டோ ரனைய வாக யாண்டே 
யூழி யனைய வாக வூழி 
வெள்ள வரம்பின வாகென வுள்ளிக் 


உ . 


5 . 


வ 


39 
G 
) 
3 


பெயரென்றது , பொருளை . 
ஒன்பதாம் பத்து ,. 

கருரு 
ருரு காண்கு வந்திசின் யானே செருமிக் 

குருமென முழங்கு முரசிற் 
பெருநல் யானை யிறைகிழ வோயே . 

துறை - காட்சி வாழ்த்து 
வண்ணம் - ஒழுகுவண்ணமும் சொற்சீர்வண்ணழம் . 
தூக்கு - செந்தூக்கும் வஞ்சித்தூக்கும் . 
பெயர் - ( க ) வலிகெழதடக்கை. 
அச்சமென்பது கடைக்குறைந்தது . இருள் - துன்பம் , 
தோன்றி இன்பம் பெருகவெனக் கூட்டுக 

தந்துணைத் துறையென்றது பார்ப்பார்முதலானார் தத்தம் 
க்கு அளவான துறை நூல்களை . 

கற்றென் றதனைக் கற்கவெனத்திரிக்க . 
ரு . கழிந்தோர் - வலியின் மிக்கோர். 

தந்தென் றது , இடவழுவமைதி . 

வையத்துப்பகலாற்றியென்றது , வையத்தார்கண்ணே நடுவு நிலை 
மையைச் செய்தென் றவாறு . 

செம்மை பூண்டென்றது , செவ்வையைத் தான் பூண்டென்ற 
கஉ . அறனென்றது அறக்கடவுளை . நன்காண்டவென்றது வலித்தது . 

கடலிகுப்பவென்றது கடலைத் தாழ்க்கவேண்டியென் றவாறு . 
( உ ) அருப்பம் வௌவி ( உக ) மிடல்சாய்த்தெனக்கூட்டுக . 

உரு . கட்டிப்புழுக்கு - கட்டியொடுகூட்டின அவரைப்பரல் முதலான 
புழுக்கு . 

மட்டப்புகா - மதுவாகிய உணவு . 
உஎ . 

எழாத்துணைத்தோள் - போரில் முதுகிட்டார் மேற்செல்லாத 
இணைமொய்ம்பு . 

ஞாண்பொர - நாண் உரிஞ தலால் , 

வ்வடைச்சிறப்பானே , இதற்கு , வலிகெழதடக்கை என்று பெய 
ராயிற்று . 
( ஙச ) மொய்ம்பினையுடைய ( ங ங ) தடக்கையென மாறிக்கூட்டுக . 

பாண்டிலென் றது , பாண்டிலையுடைய பக்கரையை . 
( ங ) காழெஃகம் பிடித்தெறிந்து ( ங அ ) விழுமத்திற் புகலுமென்ற 
தற்குப் பகைவரென்னும் பெயரை வருவித்து , காம்பையுடைய வேலைப்பிடித் 
தெறிந்து அப்பகைவர்க்கு இடும்பை செய்கையிலேயே விரும்புமென்றவாறு 


வாறு 


20 . 


உக.. 


நத 


கூரு . 


சரு . ஏறு மாறு சிலைப்பவென்றது ஏறுகள் ஒன் றற்கொன் றுமாறாக 
கருகா 

பதிற்றுப் பத்து . 
( சஉ ) ஆலும் ( சஎ ) நாடென முடிக்க . 


முழங்க வென்றவாறு . 

( சஎ ) நன்னாடன்ன ( ரு . ) ஒண்டொடியென முடிக்க . 

( கங ) மருக , (உச ) உம்பல் , (உரு) கொங்கர்கோவே . (உசு ) குட்டுவ 
ரேறே , ( உஎ ) பூழியர் மெய்ம்மறை , ( உ.அ ) மரந்தையோர் பொருந் , ( BC) 
வயவர் வேந்தே ,( ங கூ ) வயவர்பெரும் , ( ச 0 ) ஓங்கு புகழோய் , ( ரு ) ஒண்டொடி 
கணவ , ( ரு) எ ) இறைகிழவோய் , ( கச ) ஈரம்உடைமையின் நீரோரனை யை , 
( கரு ) அளப்பருமையின் விசும்பனையை ; ( கசு ) கொள்ளக் குறைபடாமை 
யின் முந்நீரனையை ; ( கஅ ) பூத்தசுற்றமொடு பொலிந்து தோன்றுதலை 
யுடையை ; ஆதலால் , ( ருக )பினக்கு அடைத்தநாட்கள் உலகத்தில் திங்க 
ளனையவாகவென்றும் நின்னுடைய திங்கள் ( ருஉயாண்டனையவாக வென்றும் 
நின்னுடையயாண்டு ( ருகூ ) ஊழியனை யவாகவென்றும் நின் யாண்டிற்கு ஒப் 
பாகிய அப் பல்லூழி தம்அள விற்பட்ட பலவாய்நில்லாது ( ருச ) வெள்ளவரம் 
பின வாகவென்றும் நினைத்து ( ருரு ) நின்னைக் காண்பேன்வந்தேனெனக் 
கூட்டி வினை முடிவுசெய்க . 

தனாற் சொல்லியது , அவன் தண்ணளியும் பெருமையும் கொடை 
யும் சுற்றந்தழாலும் உடன் கூறி வாழ்த்தியவாறாயிற்று . 

( சு ) ‘ ஒளிறு என்பதுமுதலாக நான் கடியும் ( க 2 ) அறன் வாழ்த்த 
என்பது முதலாக இரண்டடியும் ( 20 ) ‘ கடலிகுப்ப என்பது முதலாக இரண் 
ட்டியும் ( ங எ ) காழெஃகம்பிடித்தெறிந்து என ஓரடியும் வஞ்சியடியாக வந் 
தமையான் , வஞ்சித்துக்குமாயிற்று . 

ருக . நின்னாள் என்பது கூன் . 
( பி- ம் . ) உஎ. திணிதோள் . வான்றுபுனைந் தன்ன . 
மயங்கிய . 

காழ்மூழ்கப் . ( க 0 ) 
இதன் பதிகத்து விச்சியென்டான் ஒருகுறுநிலமன்னன் , 

வஞ்சி 
மூதூர்த்தந்தென்றது , அவர்களை வென்று கொண்ட பொருள்களை ; பசுவும் 
எருமையும் ஆடுமென்பாருமுளர் 

அமைச்சியல் மையூர்கிழானைப் புரோசுமயக்கியென் றது தன் மந்திரி 
யாகிய மையூர்கிழானைப் புரோகிதனிலும் அறநெறி அறிவானாகப் பண்ணி 
யென் றவாறு . 

( பதிகம் .) 
குட்டுவ னிரும்பொறைக்கு * மையூர் கிழாஅன் 
வேண்மா ளந்துவஞ் செள்ளை யீன்றமகன் 
வெருவரு தானையொடு வெய் துறச் செய்து சென் 


நஎ 


பெருங்குன்மார்கிழார் பாடினார் பத்துப்பாட்டு . 
ஒன்பதாம் பத்து , 

கரு எ 
றிருபெரு வேந்தரும் விச்சியும் வீழ 
வருமிளைக் கல்லகத் தைந்தெயி லெறிந்து 
பொத்தி யாண்ட பெருஞ்சோ ழனையும் 
வித்தை யாண்டவிளம் பழையன் மாறனையும் 
* லைத்த வஞ்சினம் வாய்ப்ப வென்று 
வஞ்சி மூதூர்த் தந்து பிறர்க் குதவி 
மந்திர மரபிற் றெய்வம் பேணி 
மெய்யூ ரமைச்சியன் மையூர் கிழானைப் 
புரையறு கேள்விப் புரோச் மயக்கி 
யருந்திறன் மரபிற் பெருஞ்சதுக் கமர்ந்த 
வெந்திறற் பூதரைத் தந்திவ ணிறீஇ 
யாய்ந்த மரபிற் சாந்தி வேட்டு 
மன்னுயிர் காத்த மறுவில் செங்கோ 
லின்னிசை முரசி னிளஞ்சேர லிரும்பொறையைப் 

. 
( பி - ம் ) 

வம்மையூர் கிழான் ; மேயூர் கிழான் . 
அவைதாம் : நிழல்விடுகட்டி , வினை நவில்யானை , பஃறோற்றொ 
ழுதி , தொழின வில்யானை , நாடுகாணெடுவரை , வெந்திறற்றடக்கை, 
வெண்டலைச் செம்புனல் , கல்கால்கவணை , துவராக்கூந்தல் , வலி 
கெழுதடக்கை ; இவை பாட்டின்பதிகம் . 

பாடிப் பெற்ற பரிசில் : மருளில்லார்க்கு மருளக் கொடுக்க வென்று 
உவகையின் முப்பத்தீராயிரங்காணம் கொடுத்து அவர் அறியாமை ஊரும் 
மனையும் வளமிகப்படைத்து ஏரும் இன்பமும் இயல்வரப்பரப்பி எண்ணற்கு 
ஆகா அருங்கலவெறுக்கையொடு பன்னூறாயிரம் பாற்படவகுத்துக் காப்பு 
றம் தான் விட்டான் அக்கோ. 

குடக்கோ இளஞ்சேரலிரும்பொறை பதினாறாண்டு வீற்றிருந்தான் , 


ஒன்பதாம் பத்து முற்றிற்று . 


பதிற்றுப்பத்துச் செய்யுளகராதி 


செய்யுள் . 


பக்கம் 


எக 


15 


உ கூ 


அ ) 


:: 


ங அ 


ச 


ககக 


( ரு 
கசிந்து 


கூச 


கள் 


** 


காக 


கூக 


20 


கூஉ 


* 


5.00 


காக 


எ O 


க 


கட் 


... 


க 00 
கரு 
ருக 
சு ) 
ரு 
கரு 
எ 
சஅ 
ருசு 


: 


கசஎ 


பக்கம் . 

செய்யுள் . 
திருவுடைத்தம்ம 
துளங்கு நீர்வியலகங் 
தேஎர்பரந்த 
தொறுத்தவயலா 
நன்மரந்துவன்றிய 

நிலநீர்வளிவிசும்பு 
கஉஉ நிலம்புடைப்பன்ன 

நுங்கோயாரென 

நெடுவயினொளிறு 
கஉ அ 

பகனீடாகா 
பகைபெருமையிற் 
பலா அம்பழுத்த 
பார்ப்பார்க்கல்லது 
பிறர்க்கென வாழ்தி 
புணர்புரிநரம்பின் 

புரைசான்மைந்த 
ருங 

புரைவது நினைப்பிற் 
கங அ 

பைம்பொற்றாமரை 
பொலம்பூந்தும்பை 
போர்நிழற்புகன்ற 
மலையு றழ்யானை 

மாண்டனை பலவே 
Do | மாமலைமுழக்கின் 

மாவாடியபுல் 
மீன்வயினிற்ப 
யாண்டு தலைப்பெயர 
யாமுஞ்சேறுகம் 
வயவர்வீழ 
வரைமருள் புணரி 

வலம்படு முரசின் வாய் 
கஉரு) வலம்படு முரசினி 

வள்ளியையென் றலிற் 
ககள் வாங்கிருமருப்பிற் 

வாழ்கநின் வளனே 
வான் மருப்பிற் 
வானம் பொழுதொடு 
விழவுவீற்றிருந்த 
வீயாயாணர் 
தன் 
வென்று கலந்தரீ இயர் 
வையகமவாந்த 


அட்டானானே 
அலந்தலையுன்னத் 
அவலெறிந்தவுலக்கை 
அறா அயாணர் 
ஆடுகவிறலியர் 
ஆன்றோள் கணவ 
இகல்பெருமையிற் 
ணர்த்தைஞாழற் 
இரும்டனம்புடையல் 
இரும்புலி கொன்று 
இழையணிந்தெழுதரு 
இழையர்குழையர் 
இறும்பூதாற்பெரிதே 
உண்மின்கள்ளே 
உயிர்போற்றலையே 
உரவோரெண்ணினு 
உலகத்தோரே 
உலகம் புரக்கும் 
உறலுறுகுறுதி 
எடுத்தேறேய 
எறிபிண மிடறிய 
எனைப்பெரும்படைய 
ஒரூஉபநின்னை 
ஓடாப்பூட்கை 
கவரிமுச்சிக் 
களிறு கடைஇய தாள் 
களிறுடைப் பெருஞ்சமம் 
கார்மழைமுன்பிற் 
கால் கடிப்பாக 
குன்று தலைமணந்து 
கேள்விகேட்டுப் 
கொடி நுடங்கு நிலைய 
கொடுமணம்பட்ட 
கொலைவினை மேவற் 
கொள்ளைவல்சி 
கோடு றழ்ந்தெடுத்த 
சிதைந்ததுமன்ற நீ 
சினனேகாமங் 
சென்மோபாடினி 
சொற்பெயர்நாட்டங் 


கசங 


கஎ 


கங O 


எரு 


க .5 


T 


சு 


. 


ககசு 


கசவ 


சக . 


ச 


காரு 


கங் 


அங 


அசி 
கஉ 


கேஎ 


கன் 


" 


கஙரு 


கா 


கருக 


5. ( ரு ) 


க. 


27 


ருக 


கசஅ 


அசு 


பிரயோகவிளக்கம் . 


பதிற்றுப்பத்து ச்செய்யுளின் 


009B 


பாட்டின்பகுதி 


நூற்பெயர். 


நூலின்பகுதி. 


சூத்திரமுதலிய வற்றின்எண் 


இன்னாருரை யென்பது 
. 


அச்சுப்புத்தகத் தின்பக்கஎண் 


al 


ச 


சு 


எ 


அ 


கக 


2 . 


சொல் . 


கூஉ 


15 


20 அ 


உகா 


உரு எ 


கஉ 


2.கூசு 


கஉ 


தொல் - பொருள் 
தொல் , 

-வி . 
தொல் . 

இ - வி . 
மு . 

தொல் , 

தொல் . 
உ 0 , உக சீவக . 

தால் , 
க , உ 

தொல் .. 
சீவக. 
தொல் . 

பத் . 
கூ தொல் . 
ரு குறள் , 

தொல் . 
சீவக . 

தொல் . 
உஅ 

புறத் . 


உகஎ 


கக 


எரு 


களங 


எ 


சீவக . 


பொருள் 
காந்த . 
சொல் . 


காக 


11 


ங எஉ 


1 


கூகஎ 


220 
உச 
உஉ 


ங அக 


* 


- இலக் . 


20 க 


* 


பொருள் 
சொல் , 


அஉ 


* 


2 கங் 


மு 


எரு எ 


எ அக 


S 
) 


கங 


கஉஎ 


க - க அ 

க 0 
க - அ 


பொருள் 

நாம் .. 
பொருள் 


* 


உக 


எரு 


* 


முருகு . 


ககஉ 
ருக 


உங 


பொருள் 


அசு 


க 


சங 2 


எரு 


15 . 


கடி 


உ 


சொல் , 


7 . 


கசு 


உலக 


கனக 


உ அவ 


உரு 


மு 


பொருள் 


202 


நாடு , 


கஅ 
அ . 
க ங 


ககம 


கூ 


* 


கங்கு 


கூ 


கனக . 


சீவக 
தொல் , 


h : 


மு 


பொருள் 


கஉசு 


து , தனக்குநேரேயுள்ள பதிற்றுப்பத்துச் செய்யுளுக்குக்குறிப்பிட்ட 
நூல்களின் பழையவுரையில் விசேடவுரையிருத்தலைப் புலப்படுத்துவது . 


| 


m 


ககால 


பிரயோகவிளக்கம் . 


இதரரானா 


ச்செய்யுளின் 


எண 


பாட்டின் 
பகுதி 
, 


நூற்பெயர். 


நூலின் 
பகுதி 
, 


கைரக 


வற்றின் 
எண் 


ராமரு 


அச்சுப்புத்தகத் தின் 
பக்க 
எண் 


5 . 


சு 


ரு 


கா 


எ 


அ 


க - கம் 


கஎள் 


ரு - பதி 
ருஉ 


பத் : 
சிலப் . 
சீவக . 


பெரும்பா . 
பதி . 


உக 


காம் . 


அடி . 
5 . 


காரு 


காச 


ருசு 


தொல் . 


குணமா . 
பொருள் 


என் 


கஎக 


* 


சு . 


அ 0 


ககூவ 


S 
) 


பத . 
தொல் , 


* 


கஉரு 
கருக 


Grr 6 


கஉ . 


சிறுபா , 
சொல் . 
பொருள் 


உங . 


* 


சுகூ 


கல 


உசு 


எக 


சா . 


கஙக 


2 . 


ச 


கக 


எங. 


சீவக . 
பத் . 
தொல் . 


சுர் 
சிறுபா . 
பொருள் 


எச 


* 


மு . 


கஉ 


* 


கன்சு 


கஉ 


சீவக 


* 


/ 


மண் : 


க 02 
சம் 


12 


1 


எஎ 


மு 


தொல் . 


பொருள் 


எா 


கஎங் 


அ 0 


1 
உங 


கடி 


பத் 


முருகு . 


காங்க 
ருக 


அந்தரம் - 
உ 

ய 
எண்களுள் , ப என்பதன் பின்னுள்ளவைகள் பக்கத்தை 
யும் , மற்றவைகள் பாடல்கள் அல்லது அப்பாடல்களின் உரைகளை 
யும் குறிப்பன . 
அஃறிணைப் பெயர் , ப . 3 . 

அடும்பு - ஒருகொடி ,, 30 , 51 . 
அக்குரன் - மிக்க கொடையாளியா | அடுமை , 21 . 
கிய ஒருவன் ; இடையெழு வள் 

அடை , 2 . 
ளல்களிலொருவனென்று தமிழ் அடைச்சி 

அடைச்சி - உடுத்து , 27 . 
சிகண்டுகள் கூறும் , 14 . 

அடைமதில் , ப . 13 . 
அகப்பா - மதில் , மதிலுண் மேடை , அடையூஉ - அடைந்து , 81 , 
22 , 3 - ஆம் பதிகம் . 

அண்டர் - பகைவர் , 88 . 
அகலிரு விசும்பு , 68 . 

அணிந்தீமென - அணிந்து கொடு 
அகவலன் - பாடும்பாணன், 43 . மென, 64 . 
அகழி , 33 , 53 , 62 , 

அணுமை - அணிமை , 78 . 
அச்சம் , 90 . 

அதிகமான் - தகடூரிலிருந்த ஒரு சிற் 
அச்சு - அச்சம் , 90 . 

றரசன் ; பெருஞ்சோ - லிரும்பொ 
அசை , ப . 51 , 96 , 97 , 126 . 

றையால் வெல்லப்பட்டோன் . 8 
அசைதல் - தங்கல் , ... 

அந்தணர் , 24 , 64 . ( ஆம்பதிகம் . 
அசைநிலையும்மை , ப . 121 , 125 . அந்தணரறுதொழில் , 24 . 
அசையா - கெடாத , 82 . 

. 
இது , தகடூர்ச் சிற்றரச அந்தில் , அசை , 40 . 
ருடைய குடிப்பெயர் ; அவர்களுள் அந்துவஞ்செள்ளை , 9 - ஆம் பதிகம் . 
ஒருவன் தெய்வத்தன்மை பெற்று அந்துவன் - ஒரு சேரராசன், 7- ஆம் 
ஆகாயத்திலே அசைந்து கொண் பதிகம் , 

[ 71 . 
டிருக்கும் மதிலை ( துங்கெயில் ) அம்பணம் ( மரக்கால் ) அளவை, 66 
யுண்டாக்கி வருத்துவானாயினன் ; அம்பின் விசையை அடக்கிய தோற் 
அப்பொழுது வண் டனென்ற கேடகம் , 45 . 
வீரனொருவன் அம்மதிலையழித்து அம்புக்கு அரவு உவமம் , 45 . 
அவனை வென்றான் , 31 . 

அம்பு களைவறியாச் சுற்றம் , 24 . 
அட்டுமலர்மார்பன் , பா . 20 . அம்பு சேருடம்பு , 42 . 
அடா அடுபுகை - ஊர்சுடு புகை , 20. அம்முச்சாரியை , ப . 85 . 
அடுக்கம் - அடுக்குதல் , 55 . அமர்பு மெய்யார்த்த சுற்றம் , 12 . 
அடுசில் - அடிசில் , 21 . 

அயிரை - ஒருவகைமீன் , 29 . 
அடுநெய்யாவுதி , பா . 21 . 

அயிரை மலை , 21 , 3 - ஆம் பதிகம் , 
அடுப்பு , 18. 

70 , 79 , 88 , 90 , 
21 


அஞ்சி 


. 


த் 


(6 


அரசர் 


பகைவரை 


| 


ஆயிரவெள்ளம் , 21 , 38 
க க உ அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
அயிரைவரை போல வாழ்க , 70 . அறிவு வலியுறுத்தும் சான்றோர் . 
அரக்கத்தன்ன நுண்மணல் , 30 . 

மந்திரிகள் , 72. 
இரவெல்லாம் 

அறுகை - ஒரு குறுநில மன்னன் 
வெல்ல ஆலோசித்தல் , 50 . சேரனுக்கு நட்பினன் ; மோகூர் 
அரசவியல்பு , 63 . 

மன்ன னுக்குப் பகைவன் 44 , 
அரசன் குணங்கள் , 20 , 32 , 37 . அறுதொழிலந்தணர் வழியொழுகல் , 
அரசன் துணங்கையாடுதல் , 57 . 

அறுவை 

ஆடை , 

டை , 34 .. 
அரசாட்சி , 13 , 22 , 23, 31 

அறை - பாசறை , 24 , 81 . 
அற சுகட்டில் - சிங்காதனம் , 8 - ஆம் - அறைநர் - அறுப்பவர் , 19 . 
அரம்பு - குறும்பு , 15 . ( பதி . அறை ( அறுத்தல் ) யுறு கரும்பு , 75; 
அரவழங்கும் ( அரவுபோல ஆடும் ) ஆகன்மாறு - ஆதலால் , 38 , 54 . 
பெருந்தெய்வம் , 51 . 

ஆகியர் - ஆகுக , 88 . 
அரிகாலவித்து , 30 . 

ஆகுபெயர் , ப . 14 , 41 , 42 , 69, 
அரிசில்கிழார் - ஒரு புலவர் , 8- ஆம் ஆகெழு கொங்கு , 22 . [ 71 , 115 , 
அரியல் - கள் , தேன் , 61 , 62. [ பதி . ஆஞ்ஞாசக்கரம் , 14 . 
அரில் - பிணக்கம் , 12 . 

ஆடிய - வழங்கிய , 25 . 
அருந்து - அருந்தி , 89 . 

ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் , 6 - 
அருந்துதி - அருந்ததி , 31 , 89 . ஆடுறுமடா , 24 , [ ஆம்பதிகம் , 
அருந்துறை போகி , 76 , 

ஆண்டலைப்புள் , 25 . 
அருப்பம் , 45 . 

ஆண்மைக்கடன் , 31 . 
அரும்பறைவினைஞர் , 75 . 

ஆதி - ஆவாய் ...... 
அருவி - நீர் , 28 , 47 , 71 , 78 . ஆபாந்தன்னயானை , 77 , 78. [ 13. 
அருவியாம்பல் , பா . 63 , 71 . ஆம்பல்சூடித்துணங்கையாடு மகளிர், 
அல்வழிச்சாரியை , ப . 14 . 

ஆம்பலென்னுமெண் , 63 . 
அலந்தலையுன்னம் , 23 . 

ஆம்பற்பூ , 23 , 27 , 71 . 
அலந்தலைவேலம் , 39 . 

ஆம்பற்பூவைத் தலையிற்சூடல் , 62 . 
அலவனாடுதல் , 51 , 58 . ( 77. ஆமானுடைய ஊன், 30 . 
அவ்வெள்ளருவி- அழகிய வெள்ளருவி , ஆயிடை ( அவற்றுக்கிடை ) யென்ப 
அவலெறிந்தவுலக்கை வாழைச் சேர் 

தன் முடிபு , ப . 2 , 82 . 
த்தி வள்ளைகொய்தல் , 29 , 
அவிழகம் - அவிழ்ந்த , 52. ஆயிரவெள்ளம் வாழிய , 21 . 
அழல் - அங்காரகன் , 13 . 

ஆயிர வெள்ள் வழி , 63 . 
அழல் சென்ற மருங்கின் வெள்ளி 

ஆயின் - ஆதலால் , 13 . 
ஓடாமை , 13 . 

ஆர்த்த - கட்டிய, 12. - 
அழன்மருள் பூவின் றாமரை , 23 . ஆர்பதம் - உண்ணு முணவு , 55, 66 . 
அழியச்செய்தே , ப . 7 . 

ஆராதனைக்காலத்து மணியடித்தல் , 
அழியாவிழவு , 29 . 

ஆரியர் , 11 , 2- ஆம் பதி . [ 31 , 
அளப்பருங்குரையை , 79 . 

ஆரியர் துவன்றிய பேரிசையிமயம் , 
அறக்கற்பு , 16 , 31 , 90 . 

ஆரியவண்ணல், 5- ஆம் பதி . [11. 
அறங்கரைந்து வயங்கிய நா , 64 . ஆலயங்களுக்குக் கொடுத்தல் , 15 . 
அறஞ்சால் கற்பு , 31 . 

ஆவுதி - ஆகுதி , 21 . 
அறந்தெரி திகிரிக்கு வழியடையா ஆள்வினை வேள்வி , 21 . 
கும் தீது , 22 . 

ஆறலை கள்வர் , 9 , 15 , 32 . 


63 . 


நம் 60 . 


/ இளஞ்சேரலிரும் பொறை, ஐந்தெயி 

ஆம்பதி . 
கைச்சந் 

30 
5 - , 

தஞசிய , - 
அரும்பத முதலியவற்றின் அகராதி . கசுந் 
ஆறலைகள் வரில்லாத வழியின்சிறப்பு , இன்ன இன்ன குணங்கள் இயல் 
31 . 

பென்று கூறி உயர்ந்தோர் அவனை 
ஆறியகற்பு - அறக்கற்பு, 16 , 90 . வாழ்த்துவது , 18 , 20 , 24 , 43 , 
மறுசென்மாக்கட்கோய் தகை தடுக் இரக்கு - இரப்பேன் , 61 . [ 48 . 
. 

இரப்போர்க்குக் கவிதலல்லதை 
அன்பயம் வாழ்நர் - இடையர் , 71 . யிரை இய , மலர்பறியாக் கை , 52 . 
ன்பொருநை - ஆன் பொருந்த இரலை - மான் , 74 . 
மென்னுமாறு , 50 . 

ரவலரது துன்பத்திற்கு அஞ்சுதல் , 
ஆன்றோள் கணவ , 55 . 

57 . 

[ 55 . 
ஆனியம் நாள் , 69 . 

இரவலரைத் தேரில் வரச் செய்தல் , 
இகும் , 11 . 

இரவில் ஊர்களுக்குச் செல்லுதல் , 
இகூஉ = இகுத்து - வீழ்த்தி , 40 . 31 . 
இசின் , 15 , 16 , 82 , 90 . 

இருகடனீரும் ஒருபகலில் ஒருசேரன் 
இசைநிறையும்மை , ப . 66 . 

ஆடியது , 3 - ஆம்பதி . [ 34 . 
இசைமேந் தோன்றல் - புகழை மேவுந் இருநிலந்தோயும் விரி நூலறுவையர் , 
தோன்றலே , 64 . 

இருபெயரொட்டு , ப . 46 , 47 , 49 , 
இஞ்சியும் பூவும் விரவினமாலை , 42 , 77 , 93 , 109 , 120 . 
இடத்துநிகழ் பொருளின் தொழிலை / இரும்பொறை - ஒருசேரன் , 89 .. 

இடத்தின் மேலேற்றல் , ப . 4 . இரை இய - இரத்தற்கு , 52 . 
இடவழுவமைதி , ப . 86 - 8 , 155. இல்லோர் மெய்ம்மறை - வறியவர் 
இடாவேணி அளவிடப்படாத களுக்குக் கவசம் போல்வான் , 65 . 
இடி , 51. ( எல்லை, 24 , 81. இவணர் - இவ்வுலகத்திலுள் ளார், 
இடுகழங்கு தபு 5 , 32 . 

. 74 . 

[ பல , 21 . 
இடும்பில் - இடும்பாதவனம் , 5 - இவளொடு ஆயிரவெள்ளம் வாழிய 
இடை க்குறை , ப . 7 . [ ஆம்பதி . இழித்துக் கூறியது போலக் குறிப் 
இடைமதில் , 16 . 

பால் உயர்த்துக் கூறல் , 48, 
இடையர். தொழில், 21 . 

இழிவு சிறப்பும்மை , ப . 22 . 

, 
இதழ் - இமை , 52 . 

இழை தைஇ , 39 . 
இம்யம் , 11 , 43 . 
இமயம் குமரியொடாயிடை , 11 . 
இமயவரம்பன் தம்பி , 3 - ஆம்பதி . ளம்பழையன்மாறன் , 9- ஆம்பதி 
இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் , இளை - காவல் , 28 . 
2 - ஆம் பதிகம் , 

இறாஅலியர் - அழியா தொழிக, 40 . 
மயவரம்பன் நெடுஞ் சேரலாதன் - இறும்பு - குறுங்காடு , 78 . 

, 
20 , 88 . 

இறைகிழவோய் இன்றைவனாதற 

றன்மையை யுடையாய் , 54 , 90 . 
இமிழிசை = இயமரம் 

, . 
வாச்சியம் , 50 . 

ஈத்த திரங்கான் ஈத்தொறுமகிழான் 
இயமரங்களுக்கு இடையிடை யே 

ஈத்தொறுமாவள்ளியனே , 61 . 
சங்குமுழங்குதல் , 50. 

ஈத்தான்றானா விடனுடைவளன் , 32 . 
யவர் - வருத்தியகாரர் , 17, 78 . 

ஈதல் , 15 . 
இயன்மொழிவாழ்த்து - தலைவனுக்கு ஈதரண்டாமாசிதறிருக்கை , 16 . 


மறுமை 


2 


துப்பகைவன் , 61 . 
ககாச அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
ஈமென - கொடுமென , 64 . 

உரும்பு - கொதிப்பு , தீ , 26 , 50 . 
ஈரமுடை மையின் நீரோரனையை, 86 , உருளி - வட்டமாகவுள்ள தேருருளை, 
90 . 

27 . 
ஈரறிவு இம்மையறிவு , 

உரைஇ - புடைபெயர்ந்துலாவி , 40, 
யறிவு ; பெரிய அறிவுமாம் , 74 . 71 , 80 . 
ஈரிதழ் - குளிர்ந்த இமை , 52 . 

உரைசால் வேள்வி , பா . 64 . 
உகக்கும் - உயரப்பறக்கும் , 77 . 

உலக்கை , 24 , 29 . 

( 163 . 
உஞற்றுதல் - முயலல் , 51 . 

உலகஞ் செய்த - நன் றுண்டெனின் , 
உடல் - காரணம் , 69 . 

உலகத்தை மூடிய கடனீரை வற்றச் 

செய்தற்கெழுந்த ஆதித்தரும் வட 
உடலான , ப . 115,126,140 . 
உடற்குறை எழுந்தாடல் , 35 . 

வைத்தீயும் , 62 . 

. 
உடற்றிசினோர் - சினப்பித்தவர் , 72 . 

உலகமுடிவு , 72 , 

உவ்வரை - உவ்வெல்லை , 78 . 
உடை - உடைமரம் , 13 . 
உண்டாட்டு , 48 . 

உவலை - ஓட்டை , தழை , 28 , 85 ,. 
உண்டு உரைமாறிய நா , 15 . 

உழவர் , 90 . 
உண்பித்தல் , 24 .. 

உழவர் மகளிர் வயற்புள் ளோப்பல் , 
உண்மர் - உண்பவர் , 24 . 

உழவு , 13 , 76 . 

[ 27. 
உண் மருந் தின்மரும் வரைகோளறி உழாதுவித்தும், 13. -- 
உண்மை , 21 . [ யாது , 24 . 

உழிஞை, 56 . 

உழிஞைக்கொடி முடக்கற்றான் , 
உணீஇயர் - உண்டற்கு , 36 . 

ழிஞைத்தெரியல் , 63 , [ 56 . 
உத்தரகுருவாகிய போகபூமி , 68 . 

உழிஞைபாடல் , 46 . 
உத்தலை ,. 

உழிஞையரவம் - உழிஞைமாலையைத் 
உதியஞ் சேரல் , 2 - ஆம்பதிகம் . தலையிற் சூடிப் பகைவருடைய 
உம்பற்காடு - பலவூர்களையுடையதொ 
ரு சிறுநாடு ; யானை கள் மிகுதியாக உள்மதில் , 16 . 

அரணைக் கைப்பற்றிப் போர்செய்ய 

( நினைப்பது , 77 . 
இருந்தது பற்றி இஃது இப்பெ உளைதல் - விடுபடுதல் , 41 , 
யர் பெற்றது போலும் , 2 - ஆம் உறீஇ - உறுவித்து , 44 . 
பதி , 3 - ஆம்பதி , 5 - ஆம்பதி . உறுவர் - அடைந்தோர் , 43 . 
உம்மையை மாறிக் கூட்டல் , ப . 124 . உறுவரார வோம்பா துண்டு, 43 . 
உமிழ்பு - உமிழ்ந்து , 39 . 

உறை - உறைதல் , 68 . 
உய்தல் - நீங்குதல் , 41 . 

உறைவைத்தல் , 66 , 71 . 
உய்யுமோ, 16 . 
உயர் திணை மகளிர் - குலமகளிர் , 73. உன்னம் - ஒருவகைமரம் ; மலைநாட் 
உயலுங்கோதை - அசையும் மாலை , 

டார் 

இலவமரத்தையுன்னமென் 

பர் , 23 , 40 , 61 . 
உரவர் = உரவோர் - அறிவுடையவர், உன்னமரம் கரிந்துகாட்டல் துங்கி 
உராஅல் - உலாவுதல் , 47. [ 71 , 73 . மித்தம் , 40 . 
உரிச்சொல் தொழிற்பெயர்த் தன்மை ஊக்கலை - ஊக்கு தலையுடையாய் , 
யை அடைதல் , ப . 61 . 

ஊக்கறக்கடைஇ , 

[ 11 . 
உருத்து வருமாலிர் நிறை , பா . 23 . ஊசிவெண்டோடு - கூரியு வெள்ளிய 

ருத்தெழு வெள்ளம் , பா . 72 . பனந்தோடு , 70 . 
உருபு நிறம் ..... 

ஊணின்பெருமை , 15 . 


52 . 


31 . 


எண்ணியது , 77 , 

அரும்பத முதலியவற்றின் அகராதி . ககாரு 
ஊதை - காற்று , 51 . 

" எறியர் - எறிதற்கு , 52 . 
ஊர்சுப்புகை , 20 . 

எறும்பு , 30 . 
ஊர்முகம் - படைபொருமிடம் , 40 . ஏ - ஏத்தொழில் , 58 , 
ஊர்விழவறாமை , 15 . 

ஏஎய் - ஏவி , 11 . 
பரந்த , 13 . 

ணி - எல்லை , பாசறை , 45 , 54 . 
- வாழ்நாள் , 21 , 63 , 71 . ஏதுப்பெயர் , ப . 16 . 
ஊறளத்தல் உறுதற்காராய்தல் , ஏமவாழ்க்கை , பா . 68 
51 , 74 . 

ஏவல்வியன்பணை - சேனையைப் போ 
ஊன் றுவையடிசில் , பா , 45 . 

ருக்கு ஏவு தலையுடைய பெருமை 
ஊனம் - இறைச்சி கொத்தும் அ 

பொருந்திய முரசு , பா . 39 . 
குறடு , 21,67 . 

ஏவிளங்கு தடக்கை , பா . 58 : 
எஃகம் , வாள் , வேல் , 11 , 19 , 24 , ஏநட்டுக்கொள்ளுதல் , ப . 115 , 
33 , 67,90 . 

, 

ஏறாவேணி - கோக்காலி , 43. [ 145 . 
எஃகானேம் , 67 . 

ஏறு , 23 . 
எஃகினபஞ்சு - பறித்தபஞ்சு , 55 . ஐம்பால் , 30 . 
எஃகு படையறுத்த கொய்சுவற் 

ஐயவி - கதவிற்குக் காவலாகப் புற 
புரவி , 62 , 64 , 

வாயிலிலே தூக்கப்படும் துலா 
எச்சம் - பிள்ளைப்பேறு , 74 . 

மரம் , அப்புக்கட்டுமாம் , 16 , 22 . 
எச்சவும்மை , ப . 89 , 144 . 
எடுத்தேறு - எடுத்தெறிதல் , 41 , 84 . 

கந்தூர் , 7 - ஆம்பதிகம் . 
- 

ஒடுவைக் கூட்டியுரைத்தல் , ப . 151 . 
எண்ணொடு , ப , 2 , 82 . 

ஒண்டொடி கணவ , 90 . 
எதிர்மறையும்மை , ப . 22 . 

ஒரு 

ண்பொறிக் கழற்கால் , பா . 34 . 
எமக்கு இல்லென்னார் நின் குழாத்தர் , ஒய்யும் - செலுத்தும் , 73, 87. 
எரிபரந்தெடுத்தல் , 15 , 71 .. 

[ 39 . 

ஒராஅ = ஒருவி - நீங்கி , ....... 
எருக்கி - அழித்து , 83 . 

ஒராங்கு - ஒன்று போல் , 31 , 69 . 

23 

ஓரால் - நீங்கல் , 
எருது , 27 , 67 . 
எருமைநிரை - நெய்தற்பூவைத்தின் 

ஒரு தந்தை 

பொறையன் பெருந் 
னல் , 13 . 

தேவியின் தந்தை , 7 - ஆம்பதி . 
எருவை 

- தலைவெளுத்து உடல் ஒருபெயர், ப . 17 
சிவந்திருக்கும் பருந்து ; கழுகு 

ஒரு பொருளாக இருபெயர் நிற்றல் , 

ப . 49 . 
மாம் , 36 , 67 . 
எருவைச் சேவலும் எழாலும் , 36 . 

ஒரு வாய்பாட்டு விகற்பம் , ப . 108 . 
எழாத்தோள் - முதுகிட்டார் மேற் ஒரூஉப - நீங்குவார்கள் , 34 . 
செல்லாத தோள் , 90 . 

ஒலிதெங்கு - தழைத்த தென்னை , 13 . 

, 
எழால் - புல்லூறென்னும் பறவை , ஒலிந்த - தழைத்த, 31 . 
எழு - கணையமரம் , 45 . ( 36. ஒழியிசைத் தில் , ப. 106 . 
எழுமுடி கெழீஇய , 14 . 

ஒழுகுவண்ணம் - ஒழுகிய லோசை 
எழுமுடிமார்பு - ஏழரசரை வென்று - யாற் செல்வது , 11 - 9 , 21 - 81, 

அவர்களுடைய எழுமுடியானும் 83 - 90 . 
செய்ததோராரத்தை ய ணிந்த ஒழுகுவண்ணமும் சொற்சீர் வண்ண 
மார்பு , 14 , 16 , 40 , 45 .. 

மும் , 14, 19 , 20 , 22 , 25 , 26 , 
எழுஉ = எழு - கணையமரம் , 45 . 50, 51 , 69 , 71 , 82 , 90 . 


ஓ 


44 , 50 . 


90 % 

கெடாவை 
ஒப்ப , 44 . 
கடம்பின் பெருவாயின்ன்னனை நிலைச் கடுஞ்சினவி றல்வேள் களிறூர்தரல் 
கசுசு அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
ஒழுகை - வண்டி , வண்டியொழுங்கு ,, ஒரு சேரன் தடிந்தது , 4 - ஆம்பதி . 

கடம்பு , 17 . 
ஒள்வாளமலை - போர்க்களத்திற்கத் கடம்பு தடிந் தமை , 11 , 12 , 17 , 20 
தியை அசைத்துக் கொண்டு வீரர் கடல் , 88,. 

[ 88 
ஆடுவது , 56 . 

கடல் நீந்திய மரம் - மரக்கலம் படி 
ஒன்றுமொழிதல் - வஞ்சினங்கூறல் , கடல்பிறக்கோட்டிய செங்குட்டுடன் 
15 , 30 , 41 , 49 , 66 . 

5- ஆம் பதிகம் . 
ஒன்று மொழிந்தடங்கிய கொள்கை , கடலவும் கல்லவும் யாற்றவும் பிற 
ஒன்று மொழி மறவர் , 41 . [ 15 . வும் வள நிகழ்நாடு , 15 . 
ஒன்னா - பொருந்தாத , 85 . 

கடலவுங் காட்டவு மரண் , 30 . 
ஒன்னாத் தெவ்வர் , 53 . 

கடலிற் கடம்பறுத் தியற்றிய வலம் 
ஓச்சம் - உயர்வு , 41 , 

படு வியன்பணை , 11 , 17. 
ஓடாப்பீட ... 

கடலிற் சண்டைசெய்தது , 11 , 41. 
ஓடாப் பூட்கை , 34 . 

கடலின் பெருமை , 45 . 
ஓடாப் பூட்கை மறவர் , 57 . கடலை வேலாற் குறைத்தது , 46 , 
ஓத்திரநெல் , 7 - ஆம்பதிகம் . 
ஓதிரம் ..... 

கடலோட்டிய குட்டுவன் , 46 . 
ஓபாதி - ஒப்ப , 44 . 

கடவுட்பத்தினி , 5 - ஆம் பதிகம் . 
ஓம்பன்மாறு - பாதுகாத்தலால் , 34 , கடவுட் பழிச்சல் , 41 . 
ஓம்பாவீகை , 42 . 

[ 35. கடவுட்பெயரிய கானம் . விந் தாடவி , 
ஓய்தகை - ஓய்ந்த தன்மை , 60 . கடவுண்மேன , 13 . 

[ 88. 
ஓலக்கம் - அரசிருக்கை , 61 . கடவுள் - துர்க்கை , 79 . 
ஓவத்தன்ன வினை புனை நல்லில் , 61, கடவுள் வாகை - வெற்றிமடந்தை 
ஓவம் - சித்திரம் , 61,88 , [ 88 . யாகிய கடவுள்வாழும் வாகை , 66 , 
ஓவு - சித்திரம் , 68 . 

கடவுளஞ்சி - ஒரு தலைவன் , 31 . 
கங்கை , 5 - ஆம் பதிகம் . 

கடவுளயிரையினிலை இ , 79 . 
கட்கடைவீதி , 30 , 68 , 75 . கடற்படப்பை , 30 . 
கட்கொடி நுடங்குமாவணம் , 68 . கடற்போர் , 41 . 
கட்டணம் , 64 . 

காடு ...... 
கட்டளை - தரம் , 81 . 

கடன்மறுத்தல் , 45 . 
கட்டி - பொன் , 81 . 

கடாஞ் சென்னி 

மதம் ஒழுகப் 
கட்டிப்புழுக்கு - வெல்லத்தோடு கூட் பெற்ற தலை , 25 . 
டின. அவரைப்பரல் முதலியவற் கடாவிடுதற்றொழில் , 62 . 
றின் புழுக்கு , 90 . 

கடாவுறீஇ - செலுத்தி , 44. 

, 
கட்டூர் - பாசறை, 68 , 82 , 90. [ 79. கடி = கடிப்பு - குறுந்தடி , 84 . 
கடகு - கேடகம் , 45 , கடிப்பு இகூட ,40 . 
கடம்பறுத்தியற்றியபணை , 17 . கடிப்புடை , 84 . 
கடம்பின் பெருவாயில் - நன்னனூர் , கடிமரம் - காவன்மரம் , 33 . 
4 - ஆம்பதிகம் ,. 

கடுக்கை - கொன்றை , 43 . 

[ 11 . 

, 
செருவினாற்றலை யறுத்து . அவன் கடுந்தேறுறுகிளை -- கடிதாகத் தெறு 
பொன்படு வாகை முழு முதலை தல் மிக்க குளவியினம், 71 . 


கடறு 


காளீய 
கமஞ்சூல் 

கழை நிலைபெறக் 
அரும்பத முதலியவற்றின் அகராதி . கசுஎ 
கடும்பறைத்தும்பி , 67 . 

கல்லுடை நெடுநெறிபோழ்ந்து சுர 
கடும்பு - சுற்றம் , 12 . 

னறுப்ப , 19 . 
கடைஇ - செலுத்தி , 31. 

கலந் தருதல் , 52 . 
கடை இய - செலுத்திய , 70 . 

கலப்பை வாத்திய முட்டுக்களை 
கடைக்குறை , ப , 12 , 104 , 121 ; 

யுடையபை , 15 , 23 , 41 . [ 61 . 
கடைவதி , 68 . 

[ 144, 155. கலிமகிழ்வு - வினோதமகிழ்ச்சி , 12 , 
கண்டி , 43 . 

கலிமகிழ் மேவல ரிரவலர்க்கீயும் , 81 . 
கண்டிகும் - கண்டேம் , காண்பேம் , கவணை - கவண் , 88 . 
11 , 24 , 43 , 65 , 84 . 

கவர்கால் . செலவைவிரும்பின கால் ,, 
கண்டி நுண்கோல் , 43 . 

கவர்காற் கூளியர் , 19 . [ 19 . 
கண்டோர்மருளல் , 9 - ஆம்பதி . கவரி , 43 . 
கண்ணகிக்குக் கற்கொண்டது , 5 - கவரி முச்சிக் கூந்தல் , 43 . 
ஆம் பதிகம் , 

கவலைகவற்றல்- வருத்தத்தைச் செய் 
கண்ணி கண்ணு தல்- தாங்கள் சூடிய 

தல், 44 , 67 . 

( 24 . 
போர்க்கண்ணிக்கேற்ப வினைசெய் கவிர் 

கவிர் - முள்ளுமுருக்குமரம் , 11 , 
யக் கருதுதல் , 58 . 

கவைத்தலைப் பேய்மகள் கழுதூர்தல் , 
கணிச்சி கற்களையுடைக்கும் குந் 

13 . 
தாலியென்னுங்கருவி , 22 . 

கவைமரம் - கிளைத்தமரம் , 74 . 
கணை துஞ்சு விலங்கல் , 16 . 

கழங்கால் அளவிடுதல் , 15 , 32 . 
கதலிகை , 88 . 

கழங்கு - கழற்காய் , 15 , 32 . 
கதவங்காக்கும் கணையெழு , 45 . 

கழல் , 30 . 

கழல்கட் கூகை 
கதழுறையாலியொடுசிதறி , 50 . 
கதுவாய் - வடுப்பட்டவாய் , 45 . 

கழலிற் போர்த் தொழிலைப் பொறித் 

, . 

[ தல் , 34 . 
லடங்காமல் , 77 . 

கழனி - வயல் , 32 , 90 , 

கழனியுழவர் . தண்ணுமையை மழை 
கபிலர் , 7 - ஆம் பதிகம் , 85 . 

யென்று மயிலாடல் , 90 . 
கபிலை - குராற்பசு , 6 - ஆம் பதிகம் . கழனிவாயில் , 23 . 
கம - நிறைவு , 11 . 

கழிப்பி - கழித்து , 76 . 
, . 

கழுது - பேய் , 13 . 
கமழ்குரற்றுழாய் , பா . 31 . 

கழுதையாலுழுதல் , 25 . 
கமழுங்குளவி , 11 . 
கயிறாடாவைகல் , 71 . 

கழுவுள் - இடையர்களுக்குத் தலைவ 
கயிறுகுறு முகவை , ( பா ) , 22 

னான ஒரு சிற்ற சன் ; - இவனு 

டைய ஊர் காமூர் , 71 , 88 . 
கரணம் , 5 - ஆம்பதிகம் . 
கரந்தைக்கொடி - கொட்டைக் கரம் 

கோலுக்கும் நிலையாத பள்ளம் , 
தை ; நீர் முள்ளி போல்வது , 40 . 

கழையமல் கழனி, பா . 32 . [ 86. 
கரம்பை நிலம் , 28 , 75 . 

கள் விலை , 75 . " 
கருப்பந்தெப்பம் , 87 . 

களங்காய்க்கண்ணி கார்முடிச்சோல் , 
கரும்பின் பாத்தி , 13. 

1 38 , 4 - ஆம் பதிகம் . 
கருவிவானந்தண்டளிதலை இய , 31 . களவழி 

போர்க்களச்சிறப்பைக் 
கரைவாய்ப்பருதி , பா . 46 . 

கூறுவது , 36 . 
கல்கால்கவனை , பா , 88 . 

களிறு - ஆண்பன்றி , 26 . 


கம் 


, 
, 

பாற்காசு , 6 
கசுஅ அரும்பத 

அரும்பத முதலியவற்றின் அகராதி .. 
கற்ப - கல்வியையுடையாய் , 43, 80. காய்த்த கரந்தை மாக்கொடி. விளை 
கற்பு - கல்வி , 43 , 59 , 30 . 

வயல் , 40 . 
கற்புடையவ ளிலக்கணம் , 16 . கால் கிளர்ந்தன்ன பரி , 80 . 
கறையடி - குருதிக்கறை தோய்ந்த காலமறிந்து நீராடுதற்குவா 

மணி 
கன்றுடையாயம் , 71 . 

( அடி , 28 : 

யடித்தல் , 31 . 
கனவும் - கனவுகாணும் , 11 . காலவழுவமைதி , ப . 29 , 87 
கா - துலாம் , தோட்சுமை , 41 , 6- காலை 

காலை - சூரியன் , 21 
காக்கை , 30 . 

( ஆம்பதிகம் . காலையன்ன மொழி , 21. [பதிகம் 
காக்கைபாடினி நச்செள்ளையார் , 6 - காலையிற் போரடித்தல் , 9 - ஆம் 
ஆம் பதிகம் , 

காவன் மரத்தில் யானையைக் 
காஞ்சி - காஞ்சிமரம் , 23 , 62 . 

டல் , 32 , 33 , 
காஞ்சி சான்ற செரு - நிலையாமை காவன்மரத்தைவெட்டிமுரசு செய் 
அமைந்த போர் , 84 . 

வித்தல் , 11 , 12 . 
காஞ்சிசான்ற வயவர் - நிலையாமையை காவன் முல்லை - அரசன் நாடுகாத் 
எப்பொழுதும் உள்ளத்திற் 

தலைச் சிறப்பிப்பது , 89 . 
கொண்டிருத்தலமைந்த வீரர் , 65 , 

காவிரி , 50 , 73 , 90 . 
காஞ்சிமரம் , 23 , 62 . [ 90 காவிரிச்சிறப்பு , 50 . 
காஞ்சியம் பெருந்துறை, 48 . 

காவிரிந்திமுதலிய மூன்று நதிகளின் 
காஞ்சியாற்றுத் துறைகெழுமணலி 

துறைகெழுமணலி காவிரிப் படப்பை , 90. (கூடல் , 50, 
னும் வாழ்க , 48 . 

காவிற்றகைத்த துறைகூடு கலப்பை 
காட்சிவாழ்த்து - கண்டதைப் புகழ் 

யர் , 41 , 
காழ் - குத்துக்கோல் , 53 , 77 . 

கானுணங்கு கடுநெறி , பா . 25 , 
காடு , 13 . [ 64 , 82 , 90 . 

52 . 
காடுகைகாய்த்திய நீடுநாளிருக்கை , 
நீடுநாளிருக்கை , கிண்கிணி , 

கிண்கிணி பரடலைப்ப , 52 . 
காடுறுக்கடுநெறி , பா . 26 . [ 82 . 

கிளிகடிபாடல் , 78 . 
காண்குவந்திசின் - காண்பேன் வங் 

கின்னரப்புள்ளின் சிறகில் இசை 

யெழுமென்பது , 43 . 
காணியர் , 42 , 

வண்டி , 5 - ஆம் பதிகம் , 
காணியாளர் - மேற்குடிகள் , 13 , 

குட்டநாடு - கொடுந்தமிழ்நாடு பன் 
காணிலியர் - காணாதொழிக, 44 . 

னிரண்டது ளொன்று ; ஆலப் 
காணுமோர் - காண்பவர் , 83 . 

புழைக்கு வடக்கிலுள்ளது , 99 : 
காத்தற் சிறப்பு , 15 . 

குட்டம் - பள்ளம் , 86 , 88 . 
காந்தள், 67 . 

குட்டநாட்டை - யுடை 
காந்தள் தெய்வத்துக்குரிய பூவென் வன் , 23 , 29 , 42, 43 , 46 , 49 , 

90 . 
காந்தளங் கண்ணி - காந்தப்பூமாலை , குட்டுவன் சேரல் - 

கடல் பிறக் 
காந்தளங் கண்ணி வேட்டுவர், 30: 

கோட்டிய செங்குட்டுவன் மகன் , 
கர்ப்பியாற்றுக் காப்பியனார் , 4 - ஆம் 5 - ஆம் பதிகம் . 
பதிகம் , 

குட்டுவனிரும்பொறை - குடக்கோ 
காப்பொன் - துலாம் பொன் , 6 - ஆம் விளஞ்சேரலிரும்பொ 
- பதிகம் . 

மாமன் , 9 - ஆம் பதிகம் . 


யானை கட்டிய 


, 


குட்டுவன் 


பது , 67 


[ 30 , 81 


றை 


யி 


SET 


கூந்தல் 


ச் 


கூட்டம் - கூம் 


குடிபுறந்தருநா -கீழ்க்குடிகளைப் 

தகவலயைச் 
; 
2 68 , 90 . 

அரும்பத முதலியவற்றின் அகராதி . ககாக 
குடக்கோ நெடுஞ்சேரலாதன் - ஆடு குளவி - குளவிக்கொடி , மலைமல்லிகை, 
கோட்பாட்டுச் சேரலாதனுடைய 12 , 30 . 
மாமன் , 6 - ஆம் பதிகம் . 

குளவிக்கூட்டைக் கிளைத்த சிறார் 
குடநாடு - கொடுந் தமிழ்நாடு பன்னி துன்புறுதல் , 71 . 
கண்டனு ளொன்று , 6 - ஆம் பதி , குளிர்காலம் , 81 . 

குட நாட்டிலுள்ளவர் , 55. குறிஞ்சிவளம் , 30 . 
குடவனாறு , 50 , 

குறுக்கல் விகாரம் , ப . 7 , 104 . 
குடிஞையோடு துடியிரட்டல் , 5 - ஆம் / குறுதல் - வாங்குதல் , 22 . 
குடி திருத்தல் , 37 . 

[ பதி . நறுந்தாண் ஞாயில் , பா . 71 . 

குறுந்தாள் - குறியபடி , 71 . 
பாதுகாக்கும் மேற்குடிகள் , 13 . 

குறும்பு - அரண் ,...... 
குடி விழுத்திணை , 31 . 

குறும்பொறை 
டுமியெழால் , 36 . 

சார்ந்த சிறு பொற்றைகள் , 74 . 
குறையுடல் எழுந்தாடல் , 35 . 

கூகை - கோட்டான் ; 23 . 
குண்டு கண்ணகழி , பா . 53. [ 51 . 

கூடியுறைவது , 88 . 
ணகுடகடலோடாயிடைமணந்த , 

கூடல் - ஆற்றின் கூடல் , 50 . 
குதிரை , 25 , 62 , 64 , 65 , 82 . 

கூந்தல் விறலியர் , பா . 18 . [ 18 , 
குதிரைக்கு யாடும் , யானைக்குப் பசு 

கூந்தல் விறலியர் வழங்குக அடுப்பு , 
வும் உவமை , 78 . [ டுதல் , 22 . 
குந்தாலிக் கருவியாற் கிணறுதோண் | கூர் தல் - குளிராலுடல்வளை தல் , 59 . 

கயிறு , 5 - ஆம் பதிகம் , 
குமட்டூர்க் கண்ணனார் - ஒருபுலவர் , கூலம் , 13 , 29, 89 . 
2 - ஆம் பதிகம் . 

கூலம்பகர்கர் , 13 . 
குமரியாறு , 11 , 43 . 

கூளி, 36 . 
குரவை நிலை , 52. 

கூளியர் - ஏவல்செய்வோர் , 19,36 . 
குரவையயர்தல் - குரவையாடுதல் , கூளியருண்ணல் , 36 . 
குரால் - கோட்டான் , 44 ( 73. கெடாஅ நல்லிசை , 14 . 
குராலம் பறந்தலை , 44 . 

கேட்டிகும் - கேட்டேம் , 52 . 
குருகு - கொக்கு , நாரை , 30 . கைச்சரடு - கைக்கவசம் , 19 . 
குருசில் , 32 , 

கைபரிதல் - ஒழுங்குகுலைதல் , 83 . 
குருதிமன்றம் , 35 , 

கொங்கர் , 22 , 77 , 88 , 90 . 
குருதிவட்டம் , 29. - 

கொங்கர்நாடு அகப்படுத்திய சேரன் , 
குரை , அசை , 84 , 90 

. 

கொடி , 15 , 25 , 44 , 47 . 
குலை - நாணி , 24 , 79 . 

கொடி , அருவி போல்வது , 25 , 69 , 
குலை இ - குலவி , 88 . 

கொடி நிழற்பட்டநியமம் , 15. [ 70 . 
லையிழிபறியாச்சாபத்துவயவர் 24. கொடியுழிஞை, 43 , 44 . 
குவளை , 27 , 52 , 

கொடுகூர் , 5 - ஆம் பதிகம் . 
குவளைத் தூநெறி , 27 . 

கொடுங்குழை கணவ , 14 . 
குழா அலின் - கூடு தலால் , 29 . கொடுமண நன்கலம் , 67 . 
குழூஉநிலை , 49 , 53. ம் கொடுமணமென்னுமூர் , 67 , 74. - 
குழூஉநிலைப்புதவு பலநிலமாகச் / கொடுமிடல் , 32 , 

[ 64 , 76 . 
செய்தகோபுரவாயில் , 53 . கொடை , 15 , 19 , 20, 24 , 38 ,43 

22 


" 


கொலக்கொலக்குறையாத்தான் , 2 . 

, 
கஎ O 

அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
கொடைபோற்றலையே இரவலர்நடு | சான்றோர் 

சான்றோர் - அமைதியையுடையவர் ; 
வண் , 79 . 

வீரர் , 14 , 82 . 
கொண்டி - கொள்ளை , 4 : 3 , 63 . 

சான்றோர் புரவல , 55 . 
கொல்புன ற்றளிர் , 52 . 

சான்றோர் மெய்ம்மறை, பா , 14 . 
கொல்லிக்கூற்றம் - கொல்லிமலை | சான்றோரன்ன நின்பண்பு, 73 , 
யைச் சூழ்ந்தமலைகளையுடையநாடு , சிங்கம் , 12 , 75 . 
8 - ஆம் பதி .. 

சிங்கம் போன்ற மறப்புகழ் , 12 . 
கொல்லிமலை , 73 , 81 . 

சிதடி - சிள்வீடென்னும்வண் டு , 23% 
58 . 

[ தல் , 22 , 76 , 
கொலை வில் வேட்டுவர் , 30 . 

சிதறுதல் அளவுகடப்பக் கொடு 
கொள் , 75 . 

[ 82. | சிதாஅர் - கந்தை , 12 . 
கொளக்கொளக்குறையாச்செல்வம் , சிரல் - மீன்கொத்துங்குருவி , 42 . 
கொளை - கோட்பாடு , 30 . [ 79. | சிரறுதல் - சிதறுதல் , 74 . 
கொற்றவைக்கடவுள் , 3 - ஆம் பதி , சில்வளை விறலி , பா . 40 , 57 , 78 . 
கொன்றை வெண்போழ்க் கண்ணி - சிலம்பி , 19. 
கொன்றைப் பூவையும் கிழித்த சிலம்பி கோலிய போர்வை , 39 . 
பனங்குருத்தையும் சேர்த்துத் சிலம்பையும் தழையுடையையும் கோ 
தொடுத்தமாலை , 67 . 

ட்டைவாயிலிற் கட்டுவித்தல் , 53 
கோக்காலி , 43 . 

சிலை - முழக்கம் , 81 , 
கோடாக் கொள்கை , 37. 

சிலைபொருத அகலம் , 63 . 
கோடியர் - கூத்தர் , 56 . [ 42. சிறப்பும்மை , ப . 125 . 
கோடியர்க்குப் புரவி கொடுத்தல் , சிறுசெங்குவளை , பா . 52 , 
கோடு - கொடுமை , 37 . 

சிறு துயில் , 50 . 
கோடுகண்டன்ன இஞ்சி , 16 . சிறுபுறம் - சிறுகொடை , 7- ஆம் 
கோடு கூடுமதியம் - முனை கூடிய சந் 
திரன் , 31 , 

யின் இருபுறம் , 23 , 29 , 43 . 
கோதை மார்பன் , 79 . 

சிறையழி புதுப்புனல் , 78 , 9 - ஆம் 
சங்கிலிருந்து முத்தெடுத்தல் , 30 . 

சிறுமை , 76 . 
சவட்டுதல் - உருவழித்தல் , 84 . சின்னூல் - நேமிநாதம் , 76 . 
சாகாட்டாளர் - பண்டியையுடை சினை , முதலின்பயனிலையைக் கொள் 
சாடு - வண்டி , 44 . [ யோர் , 27 . ளும் உழுவமைதி , ப . 4 , 6 . 
சாதிங்குலிகம் - சாதிலிங்கம் , 11 . சினை வினையெச்சம் முதல் வினை 
சாதிப் பெயர் , ப . 128 , 

யோடு முடிதல் , ப . 96 . 
சாந்தம் - சந்தனம் 87 . 

சீர் - கனம் , 22. ம் 
சாந்தி - பூசை , 9 - ஆம் பதி . சீர்சால் வெள்ளி, பா . 24 , 69 . 
சாப் மார்புற வரங்கல் , 90 . 

சுட்டு இரட்டித்தல் , ப . 7 . 
சாயன் மார்பு , 16 . 

சுடர்வீவாகை , 4 - ஆம்பதி , 88 . 
சாயினம் - மென்மையையுடைய மக் சுடர்வீ வேங்கை , பா , 41 . 
ளிர் கூட்டம் , 60 . 

திரிக்குழாய் , 47 . 
சாறயர்ந்தன்ன தீம்பிழி , 81 . சுவரில் நாளைக் குறித்தல் , 68 . 
சாறு - விழா, 81 . 

சுற்றமோம்பல் , 12 
சாறுபடு திரு , 65 . 

சூடாநறவு - மது , 85 . 
சாறுபுரையும் நின்றொழில் , 72 . சூர் - சூரபன்மா , 11 , 


சின்மை 


ப 


சரை - 


6811 
- 9 , 81 - 9 . 

உ 

வெல்லப்பட்டது , 
அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
கக 
சூரன் முதலியோர் தமக்கு அரணாக சள் ளை , காக்கைபாடினி நச் 
மாமரம் வளர்த்தது , 11 . 

செள்ளை எனப் பெண்பெயரை 
சூரியன் , 59 , 64 , 88 . 

யொட்டி வழங்குகின்றது ) . 
சூருடை முழுமுதல் , 11 . 

செறு - வயல் , 13 , 19 , 71 . 
செங்களம் வேட்டு , 4 - ஆம் பதி . செறுவினை மகளிர் - உழவர் மகளிர் ,, 
டுவன் வேலெறிந்து கடல் 71 . 

[ குவை , 87 . 
பிறக்கோட்டியது , 45 , 46 , 5 சென்மோ பாடினி நன்கலம் பெறு 
ஆம் பதி , 88 , 90 . 

சென்றாலியர் - செல்க , 55 . 
செங்கைம றவர் , பா . 49 . 

சென்னியர் - சோழர் , 85 . 
செங்கோல் , 13 , 22 , 69 . 

சேப்பி - தங்கி , 62 . 
செத்தனென் - அறிந்தேன் , 86 . சேம்பு , 24 . 
செத்து - ஒத்து , 41 , 90 . 

சேயிழை கணவ , 65 , 88 . [ 88 . 
செந்தினை குரு தியொடு தூவுதல் , 19 . சேரபரம்பரையினர்செய்திகள் பல , 
செந்துறைப்பாடாண்பாட்டு , 11 - சேரரின் சிறந்த குணங்கள், 70. 

7 , 21 , 27 , 31- 2 , 37 - 8 , 42 , சேரல் - சேரன் , 2 - ஆம் பதி , 45 . 
44 - 7 , 53 , 55 , 58 - 9 , 62 - 3 , சேரலர் வேந்தே , 38 . [ ஆம் பதி . 

66 , 68 , 7076 , 79 , 85- 6 , 88 . சேரலாதன் , 11 , 15 , 18 , 20 , 4 - 
செந்தூக்கு , 11- 2 , 14 - 9 , 21 , சேரலாதன் பொய்யலனசை , 18 . 
23 - 4 , 27 - 32 , 35 - 50 , 52 - சேரன் இம்யத்தில் விற்பொறித்தது , 
, 

2 - ஆம் பதிகம் .. 
செந்தூக்கும் வஞ்சித் தூக்கும் , 13 , சேரன் முன்னோர் , 14 , 88. 
20 , 22 , 25 , 26 , 33 , 34 , 51 , 

33 , 34 , 51 , சேரனுடைய ஓலக்க மகிழ்ச்சி , 12 . 
செந்நெல் , 71 , [ 69 , 70 , 83 , 90. சேரனைக்கண்டோர்பெயர்ந்து செல்ல 
செம்மால் - செம்மலே , 37 . 

நினையாரென்பது , 46 . 
செம்மீன் அருந்ததி , 31 , 

சேரெனொருவன் பகைவன் காவன் 
செருக்கி - மயங்கி , 49 . 

மரமாகிய கடம்பை எறிந்து பணை 
செருப்பு - ஒருமலை , 21 . 

செய்தது , 11 . 
செல்கு - செல்வேன் , 76 .. 

சேறு - சுவை , 12 . 
செல்லாமோதில் சில்வளைவிறலி , 57 , | சேனை , 14 , 22 , 49 . 
செல்லாமோதில் பாண்மகள் , 60 . சேனைகள் வயலில் தங்கல் , 49 . 
மலர்ந்த வேங்கையின் வயங்கிழை யே மாலையென்பது , 31 . 
யணிந்து , 40, - 

சேனையே அரசர்க்குச் செல்வமென் 
செல்வக்கடுங்கோவாழியாதன் , 7 சேனைவெள்ளம் , 50 . 

[ பது , 50 . 
ஆம் பதி , 8 - ஆம் பதி , 85 . சொட்டை யாளர், 67 . 
செல்வக் கோமான் , 67 . 

சொல்வருவித்தல் , ப . 97 , 101 , 
செல்வக் கோவே , 63 . 

102 , 106 , 109 , 111 , 113 , 155 . 
செல்வு - செல்வம் , 5 - ஆம் பதி . சொற்சீர்வண்ணம் ; 14 , 19 , 20 , 
செவ்வரி - ஒருவகைமாரை , 23. 22 , 25 , 26. 50 , 5 , 69 , 11 , 
செவ்வூன் றோன்றா 

வெண்டுவை 82 . 
முதிரை , 55 . 

சோழகுலத்தோர் ஒன்பதின்மர்சேர 
செள்ளை , 9 - ஆம் பதி ; [ இச்சொல் 
பெரும்பாலும் அந்துவஞ் 


அம்அவஞ் பதி . 


வலிக்கட்டு , 29 . 
க்எ 2 அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
சோழன் மணக்கிள்ளி , 5 - ஆம்பதி . | தழும்பில்லாதாரோடு தும்பை 
சூரலல் - முழங்கல் , 

சூடாது மலைதல் , 42. - 
ஞாண் - நாண் , 90 . 

தழூஉப்புணை , 52 . 
ஞாண் பொர விளங்குகை, பா . 90. தளி - துளி, 43 . 
ஞாயில் - மதிற்சூட்டு , 71 , 

தன் குலமுதியோர்க்கு நிலம் பா 
ஞாயிறு போல விளங்குதி 88. [ 51 . த்தளித்த , சேரன் , 3 - ஆ 

ஞாழல் - புலிநகக்கொன்றை , 30 , தன்மைவினை , ப . 98 . 
ஞெமர்தல் -பர்த்தல் ; இது ஞெமிர்த தாங்கல் - விலக்கிச் செல்லுதல் , 49 , 
லெனவும் வழங்கும் , 14 , 16 , 31 , தாதெருமறுத்த மன்றம் , 13 . 
40 , 41 , 72 . 

தாமரைப்பூ , 23 . 
தகடூர் - அதிகமானுடைய ஊர் ,78 , தார் - ஒழுங்கு ,சிங்கத்தின் கழுத்தி 
8 - ஆம் பதி . 

லுள்ளது , 12 , 64 . 
தகடுரெறிந்தபெருஞ்சேரலிரும்பொ தார் புரிந் தன்ன வாள் , 66 . 
றை , 8 - ஆம் பதிகம் , 

தாரருந்தகைப்பு , 64,66 . 
தகைத்தல் - கட்டுதல் , 22 , 23 , 41 . தாவலுய்யுமோ - வருத்தத்தினின் 
தகைப்பு - மாளிகைக் கட்டணம் ,, றும் நீங்குமோ , 41 . 
தசும்பு - குடம் , 42 . 

( 64. தாழ் , 44 . 
தசும்பு துளங்கிருக்கை , பா , 42 . 

தாழை , 55 . 
தடைஇய - பெருத்த , 54 . 

தாள் - படி , 71 . 
தண்டாரணியம் - ஆரிய நாட்டி தாள் வாழ்த்தல் , 64 . 

லுள்ளதொருநாடு , 6 - ஆம் பதி . தித்தி - தேமல் , 52 , 53 . 
தண்ணியவெழிலி தலையாது , 13 , 20. திரிக்குழாய் , 47 , ப . 71. 
ததை தல் - சிதைதல் , 23 , 30 , 43 , திரித்தல் விகாரம் , ப . 30, 37 , 41 , 
70 . 

46 , 55 , 58 , 65 , 97, 103 , 109 
ததைந்த காஞ்சி , பா , 23 . 

112 , 113 , 120,123 , 127 , 136 , 
தமிழகம் , 2 - ஆம் பதிகம் , 

155 . 
தமிழப்படை , 63 . 

திருஞெமரகலம் , 14,16,31,40,41, 
தரீஇ - தந்து , 37, 85. 

திருந்திழைகணவ, 24 . 
தரீஇயர் - தருதற்கு , 52 , 53 , 58 . திருகாறுவிளக்கு , 53 . 
தருகென விழையாத் தாவினெஞ்சம் , திருமாலின்பூசை, 31 , 
தலைக்காவல் , 28 . 

[ 38 . 

திருவனந்தபுரத்துத் திருமால் , 31 . 
தலைக்கை , 52 , - 

தில் , ஒழியிசை , 40 , 64 , - 
தலைநாள் , 9 - ஆம் பதிகம் , 
தலையாது - மழைபெய்யாது , 18 , திற்றி - இறைச்சி ; தின் நிற்குரியன், 
தலைவர் படையைக் காத்தல் , 35. திறல் - ஒளி ; ஆகுபெயர்., 46. [18 , 
தலைவன் தன்மைக்குக் கேடகம் , 45 , தின்மர் = தின் மார் - தின்பவர் , 24 , 
தலைவனுக்குச் சூரியன் , 59, 64 

* தினை நுவணை பகுத்தல் , 30 . 
தலைவி வருணனை , 16 . 

தீஞ்சேற்றியாணர், பா . 75 . 
தவத்தின் பெருமை , 74 . 

தீஞ்சேறு - இனியபாகு , 75 . 
தவாலியர் - கெடாதொழிவாயாக ,14 . துஞ்சும்பந்தர் , பா . 55 . 
தழிஞ்சிபாடி - தழிஞ்சியென்னும் துஞ்சுமரம் , 16 , 22 . 
துறைப் பொருளமைந்த பாடலைப் துடை யூஉ . - துடைத்து , 44. [ 77. 

துணங்கையாடல் , 13 , 45 , 52 , 57 


பாடி , 57. 


பாக்களைத் துணித்து நிறுத US 


O 


88 . 


துயலுதல் சென்று , 

தொழினவில்யானை , பா . 84 . 
தாதி - கூட்டம் 

தாழில் 
துரைகலக்கல் , 32 ன , 31 . 

அரும்பத முதலிவற்றின் அகராதி . 
கஎங 
துணங்கையாடிய கோமான் , 57 . 

தேவாலயங்களுக்கு ஆபரண முதலிய 
துப்பு - நுகர்ச்சி , வலி , 62 . 

வற்றைக் கொடுத்தல் , 15 . 
துப்புத்துவர்போக , 32 . 

தேறு - தெறுதல் , 71 . 
துப்புத்துறைபோகிய , 14 , 39 , 40 . தை இ - கோத்து , 39 . 
தும்பி . 157 . 

[ 62. தொகுத்தல் விகாரம் , ப , 4 , 102 , 
பைசான் 2 , 79 , 88 . 

104 , 121 , 146 . 
சிம்பையரவம் , 34 , 89 . 

தொடர்ந்த குவளை , பா . 27 . 
துமிந்து - அற்று , 35 . 

தொடி. - பூண் , 24 , 40 . 
துய்த்தலைக்கூகை - மெல்லிய தலை தொடிசிதை மருப்பின் யானை , 15 . 
யையுடைய கூகை , 44 , 45 . தொடித்தோள் , 40 . 

தொடை - கட்டு , 41 . 
. 

தொண் டி - சேரநாட்டிற் கடற்கரையி 
துயிலின்பாயல் , பா . 16 . 

லுள்ள ஒரு நகரம் , 6 - 

ஆம் 
துயிலீயாது - துயிலாமல் , 12 . தொண்டியோர் , 88 . ( பதி . 
துரியோதனாதியர் , 14 . 

தாலையாக்கற்ப - அழிவில்லாத கல் 
துவ்வா க றவு , 60 . [ தல் , பா . 89 , வியை யுடையாய் , 43 , 80 . 
துவராக்கூந்தல் - ஈரம்புலராத கூந் தொழிற்பெயர், ப. 19 , 45 . 

, 
துழந்த - துழா விய , 5 - ஆம் பதி . தொறுத்தவயல் , 13. [ கேட்ப , 90 
துழாய் , 31 , 
துளங்குகுடி திருத்திய , 4 - ஆம் பதி . தோட்டி - கதவு , காவல் , 25 , 38 , 
துளங்கு குடி திருத்திய வலம்படு தோட்டி தந்த யானை . 38. [ 62 , 71 . 
வென்றி , 32 , 37 . 

தோட்டி நீவாது , 40 . 
துளங்குகுடிவிழுத் திணை , 31 . தோட்டி நீவி , 53 , 
, 33 

தோடு - தொகுதி , 12 . 
துறைகூடுகலப்பை , 41 . 
தூ - வலி , 81. ) 
தூங்கெயில் , 31 . 

தோள் பிணி மீகையர் , 81 . 
பும் உவமைகள் , 45 

தோன் றலீயாது - தோன்றாமல் , 71 . 
தூம்பகத்துத்தேன் , 81 . 

தோன் றலை - தோன்று தலையுடையாய் , 
தூம்பு - ஒருவகைவாச்சியம் , மூங்கிற் 

90. - 
குழாய் , 41 , 81 . 

நகை - இன்பம் , 68 , 
தெய்வம் , 82 . 

நகையினும் பொய்யா வாய்மை , 70 . 
தெய்வயாகம் , 21 . 

நகைவர் - நட்பினர் , 31 , 37 , 43 . 
தெள்விளியிசைத்துப் புள்ளோப்பல், | நகைவர்க்கரணமாகிப் பகைவர்க்குச் 
தெளிர்ப்ப - ஒலிப்ப , 18 ( 27 ! சூர் நிகழ்ந்தற்று நின் தானை , 31 . 
தென்னங்குமரி, 11, 43 . 

பகைவரார நன்கலஞ்சிதறல் , 43 . 
தேம் - தேனீ, 53 

நட்டோர்க்கல்லது கண்ணஞ்சலையே , 
தேர்க்கொடிகளின் வரிசைக் 

63 . 

( யலனே , 20 , 
கொக்கின் ஒழுங்கு உவமம் , 83 . நண்ணார் தேஎத்தும் பொய்ப் பறி 


இ 


ஒரு 


நிலைச்செரு 


கறவு , [ , 

செய்யும் 

" அந்தண் சாயலன் , 86 . 
கஎச அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
நந்த - விளங்க , 69 . 

நாரரி 5 றவு , 11 . 
நரந்தம் - நரந்தப்புல் , 11 . 

நாரை , 23 , 29 , 32 , 51 , 73 . 
நரம்பின் தொடை பழுனி, 41 . நாள் திங்களனையவாச , 90 , 
நல்லிசை நிலை இய , 86 . 

நாளிருக்கை = நாளோலக்கம் - காலை 
நல்லோள் கணவன் , 61 . 

ஓலக்க இருப்பு , 65 . 
நலம்பெறு திருமணி , பா , 74 . நிகழ்தல் - விளங்குதல் , 49 
நளிந்தனை - செறிந்தனை , 52 , நியமம் - வீதி , 15 , 30 , 75 . 
நற்கறிந்தனம் , 84 , 

நிரைய வெள்ளம் , பா , 15 . 
நற்கு - நன்கு , 84 , 90. [ 11 , 60 , 85 . நில்லாத்தானை , பா . 54 

, நிலந்தரு திருவினெடியோய், 82. 
நன்கலவெறுக்கை துஞ்சம் பக்தர் - | நிலந்திறம் பெயருங் காலையாயினும் 
பண்டசாலை , 55 . 

கிளந்தசொன்னீபொய்ப்பறியலையே , 
நன்றாவென்னுங் குன்று , 7 - ஆம் பதி . 63 . 
நன்று பெரிதுடையை , 37 .. 

நிலநீர்வளிவிசும்பென்னும் பூதங்கள் 
நன்னன் ஒரு சிற்றரசன் , 40 , 4 - ஆம் அளத்தற் கரியவென்பது , 14, - 
பதி , 88 .. 

நிலப்பெயர் முதலிய ஆறு , ப . 92 , 
நன்னனுடைய வாகையைச் சேரன் நிலைஇய - நிலைப்ப , 86 . 

தடிந்தது , 40 . 
நன்னுதல் கணவ , 42 . 

போர் , 4 - ஆம் பதி , 5 -ஆம் பதி , 
நன்னுதல் விறலியர், பா . 47 . நிழல் வாழ்நர் , 37 . 
கனவில் நுகர்ந்தவையே கனவிற் நிழல்விடுகட்டி , பா . 81 . 

காணப்படுமென்பது , 11 . நிறந்திகழ் பாசிழை , பா . 73 . 
நனவு - மெய்ம்மை , 85 , 88 . நிறம்படுகுருதி , பா . 79 . 
கனைமகிழ் - மதுவாலுண் டாகிய நிறை - சால் , 15 . 
மகிழ்ச்சி .... 

நின்புகழ் அயிரைமலையைப் போலவே 
நாஞ்சில் - கலப்பை , 1.9 , 25 , 26 ,, நிலைக்க , 79 . 

[ புனல், 48 . 
நாட்டம் - சோதிடநூல் , 21. [ 58 , | நின்மலைப்பிறந்து நின்கடன்டிண்டும் 
நாட்டு வளம் , 13 , 23 , 24 . 

நின்னிழல் வாழ்வோர்க்குக்கொடுமை 
நாட்டை அடிப்படுத்தல் , 81 . 

யறுமென்பது , 37 , 
நாட்பு = ஞாட்பு - போர்க்களம் , 45 . கண்டனையேம் -நின்னாலே படைக் 
நாடு , 13 , 15 . 

கப்பட்டாற்டோல்வேம் , 63 . 
நாடு , கடற்பொருள் முதலியவற்றாற் நீ சிவந்திறுத்த நீரழிபாக்கம் , 13 , 
சிறந்திருத்தல், 15 . 

நீர்ச்சண்டை , 13 , 22 , 28 . 
நாடுகாண் நெடுவரை, 85 . 

நீர்விழவு , 48 . 
நாடுகாண விர்சுடர் , பா . 40 . நீரழிப்பாக்கம் , 13 , 
நாடுகாத்தற்சிறப்பு , 13 , 15 , 28 . நீரிறைவை , 22 . 
காடுகாவலாகிய அறம் , 59 . 

[ 15 , 
நாடு , நோயும் பசியும் ஒருவல் , 13 , வோது 40 
நாடு வாழ்த்து - தலைவனுடைய நாட் நீவி - நீக்கி , 84 . 

டின் நன்மையைச் சொல்லுவது , நுகம் - பாரம் , 63 . 
நாண்மகிழிருக்கை , பா . 65. [ 28 , நுடக்குதல் - மாய்த்தல் , 72 . 
நார் - பன்னாடை , 11 , 88 , 

துவணை - தினை மா , 30 . 
நார்முடி , 40 . 

நூலாக்கலிங்கம் - பட்டாடை , 12.1 


E 


நீ 


ன 


கைவ 


தேஎத்தாயினும் 
நெய்த்தோர் . மகம்பலி 
, 30 . 

ஆம் 
, 26 . 
- 
றைத்தெரியலைக் கலிங்கம் போற் படியோர்த்தேய்த்து 
, 
அரும்பத முதலியவற்றின் அகராதி 

கஎரு 
நெஞ்சு புகலூக்கத்தர் , 68 . 

பகைமேற்சென்றோர் 
பலவருட 
நெட்டை ஒருவகைக் கருவி , 42 . 

முறைதல் , 15 . 
நெடியோன் , 15 . 

பகையரசனுக்குப் பயந்தோர் பெரிய 
நெடுஞ்சேரலாதன் , 20 , 5 - ஆம் பதி . ஓரரசனோடு நட்பாதல் , 50 . 
பகைவர் அரண் அழித்தது , 11 . யாகு தலிறும்பூதாற்பெரிதே , 32 . 
கொம்பார தாயனார் 

பல்யானைச் பகைவர் பொருள்களை வயிரியர்கண் 
செல்கெழுகுட்டுவனுடைய புரோ ணுளர்க்குவீசுதல் , 20 2 - ஆம் பதி . 
கிதர் , 3 - ஆம் பதி . 

பகைவராரப்பழங்கணருளி 
நெடுமணிஞ்சி , 68 . யர் , 32 . ரார நன்கலஞ்சிதறல் , 37 . 

அஞ்சியின் இயற்பெ பகைவரின் அரசுவாவுடைய கோட் 
நெடுவெள்ளூசி - நெட்டை யென்ப டாலியற்றிய கட்டில் , 79 . 
தொரு கருவி , 42 . 

பகைவரின் காவன் மரத்தைப் பணை 

செய்தல் , 11. [ 69 . 
நெய்தற்பூ , 27 , 30 , 71 . 

பகைவருடைய கெடுகுடி பயிற்றுதல் , 
நெய்யைத் தலையிற்பெய்து கையைப் பகைவருடைய நாட்டில் தோன்றும் 

பிணிக்குந் தண்டம் , 2 - ஆம் பதி . 
நெருஞ்சி , 11 , 26 . 

பகைவருடைய 

நாட்டை அழித்தல் , 
நெல்லரிசிச்சோறு , 75 .. 

பகைவருடைய நாட்டைக் கொள்ளை 
நேரி - ஒருமலை , 40 , 67 . 

யிடுதல் , 81 . 

[ 15 , 23 . 
நேரிப்பொருநன் , 40 , 67 . 

பகைவருடைய 

நாடு காடானமை 
நேரிவாயில் உறையூரின் தெற்கு பகைவருடைய மதிற்கதவை யானை 

வாயிற்கண்ண தோரூர் , 5 - ஆம் பதி . களைக் கொண்டு பிளப்பித்தல் , 52 . 
நொசிவு- துவள்வு , 45 . 

- 

பகைவருடைய முரசைக்கொள்ளு 
டைமை - விலை , 68 . 
நோக்கலை - நோக்கு தலை யுடையாய் , பகைவருடைய யானையைக் கடாவை 
நோக்கு - மனநோக்கம் , 51. [51 . யொப்பவண்டியிற் பூட்டுதல் , 44 . 
நோய்தபு நோன்றொடை , பா . 44 . பசும்பிடி - பச்சிலை , 81 . 
கோன் - வலி , 14 . 

பட்டினியுற்றுத் தீர்த்த மாடல், 31 . 
பஃறோற்றொழுதி , பா . 83 . 

பட்டு நூற் கலிங்கம் , 12. 
பகல் - நடுவு நிலைமை , 90 . 

படப்பை - தோட்டம் , பக்கம் , 30 . 
பகற்றீவேட்டல் , 

3 ஆம் பதிகம் படலம் - கூடு , 39 . 
பகன்றை 

கிலுகிலுப்பைச்செடி , படிமை - விரதம் , 74 . 
சிவேதைக்கொடி , 76 . 

படியோர்த் தேய்த்த ஆண்மை , 79 . 
பகன்டை 

20 . 
சூடல் , 76 . 

படிவம் ( விரதம் ) ஒடியாது , 74 , 

படுகண் முரசம் - ஒலிக்குங் கண்களை 
பகனீடாது இரவு பெருகல் , 59 . யுடைய முரசு , 19 , 54.. 
பகுத்தூண்டொகுத்தல் , 38 . 

படை - குதிரைக்கலனை , 82 .. 
பகைநாடு பாழ்பட்டவகை , 13 . படைநிலை- படையாளர் மகளிரோடு 
பகைப்புலத்திற் பெற்றதை இவ தங்குமிடம் , ப . 7 , 133 . 

வர்க்குக் கொடுத்தல் , 48 : [ 71. படையேருழவ , 14 . 
பகைப்புல தீதை எரித்தல் , 15 , 25 , பண்ணியம் - பண்டங்கள், 59 , 


தல் , 31 . 


நீரிறைக்குங் 


- 


பாடுநர், கொளக்கொளக் 
கஎசு அரும்பத முதலியவற்றின் அகராதி 
பண்புத் தொகை , ப . 104 . 

பழையன் மனைவியருடைய கூந்தற் 
பணை மருணோன்றாள் 33 . 

கயிற்றால் யானையைச்சேரன் வண் 
பத்தர் = பத்தல் 

டி.யிற் பூட்டியது , 5 - ஆம் பதி . 
கருவி , பள்ளம் , 19 , 22 . 

பழையன்மாறன் - ஒருசிற்றரசன் , 9 . 
பதப்பர் மணற்கோட்டை ; [ நெற் 
கோட்டை போல்வது ) , 30 , பழையனுடைய 

வேம்பினைச் 
பதலை , 41 . 

குட்டுவன் வெட்டியது , 44 , 
பதிபிழைப் பறியாது துய்த்தல் , 15 . 5 - ஆம்பதிகம் . 
பந்தர் - ஓரூர் , பண்டசாலைகள் , 55 , பறந்தலை - மயானத்திற்பிணஞ்சுட்டு 
பந்தர் முத்தம் , 67 . 

[ 67 , 74 . மிடம் , 44 
பரணர் - ஒரு நல்லிசைப் புலவர் , 5- பறைக்குரலருவி முரசுபோலும் 
ஆம் பதி . 

ஒலியையுடைய அருவி , பா . 70 . 
பரதவன் - நுளையன் , 48 . 

பறையடித்துப் புன லடைத்தல் , 22 . 
பரிசிலர் யானை களைப் பெறுதல் , 47 . 

பன்மா - பலபடி , 83 . 
பரிசிலர் வெறுக்கை - தலைவன் , ( பா ) பனங்குருத்தைக் கிழித்துக் குறுக 
15 , 38 ; 65 . 

நறுக்கி வாகைப் பூவோடு இடை 
பரிசிற்றுறைப்பாடாண்பாட்டு , 19 , வைத்துத் தொடுத்தல் , 66 . 
பரி சிறகு அகைப்ப , 25 . [ 65 , பனங்குருத்தைக்கொன்றைப்பூவோடு 
பரிவேட்பு - வட்டம் , 21 . 

தொடுத்தல் , 67 . 
பருதி - தேருருள் , வட்டம் , 46,74 . பனந்தோட்டிற் குவளைமலரை வைத் 
பருந்தின் சிறகுபோலும் கந்தை , 12 . துத் தொடுத்தல் , 58 . 
பருந்தின் சேவல் , 35 . 

பனந்தோட்டிற் பலவகைப் பூக்களை 
பருந்து , 12, 30 . 

முறையேவைத்துத்தொடுத்தால் , 
பருந்தூ றளப்ப - பருந்து உறுதற்கு 40 . 
ஆராய , 51 , 74 . 

மீனம்புடையல் - பனைமாலை , 42 . 
பரேரெறுழ் , 31 

பனம்புடையலும் கழலும் , 42 , 57 , 
பல்யானைச் செல்கெழு குட்டுவன் பனிற்றல் - தூவல் , 57 . 
இருகடல் நீருமொருபகலாடியது , பனை , 36 . 
3 - ஆம் பதி . 

பாக்கம் - அரசனிருக்கை , நெய்தனி 
பல்விதையுழவிற் சில்லோளர் , 76. பாகுடி , 21 . 
பல்வேலிரும்பொறை - இளஞ்சேர பாசகர் - மடையர் , 

67 , 
லிரும்பொறையென்னுமரசன், 89. பாசம் - பேய் , 71 . 
பலகை - கேடகம் , 53 . 

பாசவர் , 21 . 
பல திறத்து மது , 65 . 

பாசறை , 16 , 24,67 
பலபூவிழவு , 30. 

பாடிமிழ்பு - ஒலித்து , 62 . 
பலர்புகழ் செல்வம் , 11 . 

பாடினி - பாடுபவள் , 61 . 
பலாப்பழத்தேன் , 61 . [ 61 , பாடினிவேந்தே , 14 , 17 . 
பலி , 17 , 30 . 

செல்வம் , 82 , 
பழங்கண் - துன்பம் , 12 , 57 . பாடுவிறலியர்பலபிடிபெறுக , 43 . 
பழவழக்கு , ப . 38 

பாண்டில் - குதிரைப்பக்கரை , தோ 
பழனமஞ்ஞை, 90 . 

பூணும் எருதுகள் , விட்டத்தோல் , 
பழுனி, 66 . 

64 , 74 , 90 , 


. 


[ லத்தூர். 13 


- 
பிடவு 4 

அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
கஎஎ 
பாண்டில் விளக்கு கால்விளக்கு , பிறர்க்கென வாழ்தி , 38 . 
47 , 52 . 

பிறர்ப்பிறர் நலியாது , 22 . 
பாண்டிலுக்கு இழையணிதல் , 64 , | பிறவினை , ப , 72 , 77 . 
டாணர்க்குப் பொற்றாமரை சூட்டல் , பிறழநோக்கியவர், பா . 73 . 
40 , 48 . 

( டுத்தல் , 40. / பீடர் - பெருமையையுடையோர் , 
பரணர்க்கும் விறலியர்க்கும் கொ 

பீர் - பீர்க்கு , 26 . 

[ 45 . 
பாணர் நாளவை , 38 . 

புகல்வு - விருப்பம் , 84 . 
பாணர் புரவல , 65 . 

புகழோடு கூடியதே செல்வம் , 12 . 
பாணர் பைம்பூமலை தல் , 40 . புகன்றவாயம் , பா . 30 . 
பாணாற்றுப்படை பாணனை வழிப் புகா - உணவு , 35 , 58 , 90 . 
படுத்துவது , 67 . 

புகார் - காவிரிப்பூம்பட்டினம் , 73 . 
பாதிரி கமழு மோதியொண்ணு தல் புடையல் பனை மாலை , 31 , 37 , 
விறலி , 5- ஆம்பதி . 

42 , 57 . 
பாயல் - உறக்கம் , 19 , [ 63. | புடையலங்கழற்கால் , 37 . 
பார்ப்பார்க்கல்லது பணிபறியலையே , புடையன்மாக்கழல் , 80 . 
பார்வற் ( பார்த்தல் ) கொக்கு , 21 . புண்களை இழையால் தைத்தல் , 42 . 
பார்வற்பாசறை - காவற்பாசறை , 84 . புண்ணுடை 

புண்ணுடையெறுழ்த்தோள் , பா , 80. 
பார்வைப்பிடி , 43 . 

புண்ணுமிழ்குருதி , பா . 11 . 
பாரி - ஒருவள்ளல் , 61 . 

புண்ணை த்தைக்கும் ஊசி , 42 . 
பால் - பகுத்தல் , 16 , 52 . 

ணரி - அலை , 11 , 55 . 
பாலும் கொளாலும்வல்லோய் , 16 , புதல்சூழ்பறவை , பா . 66 . 
பாலை , 65 . 

[ புலவர் , 3 - ஆம்பதி . | புதல்வற்பேறு , 74 . 
பாலைக்கௌதமனார் - ஒரு கல்லிசைப் புதவு - கதவு , வாயில் , 27 . 
பாலைப்பண்கள் 65 . 

புரவு - கொடை 80 . 
பாலையாழ் , 46 , 57 , 65 , 66 . புரவெதிர் கொள்வன் , 57 . 
பாலைவல்லோன் பண்ணுப் பெயர்த் புரை - தேவாலயம் , 15 . 

தாங்கு மதுவை அளித்தல் , 65 . புரை இ = புரந்து - பாதுகாத்து , 50 . 
பாவையன்ன நல்லோள் 

புரைபு - ஒத்து , 65 . 
பாவையன்ன மகளிர் , 88. [ 58 , 61. புரையோள் கணவ , 70 . 
பாழ் , 13 , 22 , 26 . 

புரோசு- புரோகிதன் , 7 - ஆம் பதி , 
பாழிப்பறந் தலை , ... 

புல்லிலைவைப்பு , 15. [ 9 - ஆம் பதி . 
பிசிர் - திவலை , 11 , 15 , - 7 , 25 , 40 , புல்லுடைவியன்புலம் பல்லாபரப்பி , 
41 - 2 , 50 , 60 , 62 , 72 . 

[ 62 . 
பிசிர . துளியாகச்சிதற , 15 , 50 . புலவ - புலால் நாற்றம் நாற் , 86 . 
, 

புலாஅம் ( புலவு நாறுகின்ற) பாசறை, 
பிடி , 43 . 

61 
பிணியவிழ்ந்த நெய்தல் , 51 . 

புலித்தோலுறை புலித்தோலாற் 
பிரம தாயம் - பிராமணர்க்கு இறை 

செய்யப்படும் ஆயுத உறை , 19 , 
யிலியாகக் கொடுக்கும் நன்கொ 24 . 
டைப் பொருள் , 2 - ஆம் பதி . புலி , யானை இவற்றைக் கொல்லும் 
பிறக்கடியொதுங்காப் பூட்கை, 80 . 

சிங்கம்போல் வாய் , 75 . 
பிறக்கு - பின் , 5 - ஆம் பதி , 80 . புலியும் யானையும் பொருது முழங் 
பிறப்புணீர்த்துங் கோல் , 43 . புலியுறை கழித்தல் , 19. ( கல் , 41 . 

23 


கணவன 


கஎஅ 


7 


புறா , 39 . 


பொய்யில் செல்வக்கடுங்கோ, 8 - ஆம் 
உயினை 
, 76 . 

அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
புலியுறையெஃகம் , 19 , 24 . பெருங்குன் றூர்கிழார் - ஒருபுலவர் 

, 
புழுக்கு - புழுக்கிய உணவு ; மலை 9 - ஆம்பதி . 
நாட்டுவழக்கு , 18 , 90 . 

பெருங்கைத்தொழுதி - யானைக்கூட் 
புள்ளிமான் , 74 . 

டம் , 76 . 

[ பதி 
புள்ளொலி , 84 . 

[ 33. பெருஞ்சதுக்கத்துப்பூதர் , 9 - ஆம் 
புறக்கொடையில் எறியாமை , 31 , பெருஞ்சேரலிரும்பொறை , 8 என் 
புறஞ்சிறை - மாளிகையின் மதிற் பெருஞ்சோற்றுநிலை , 30 . 
புறந்தருநாடு , 15 . [ புறம் , 64 . பெருஞ்சேர் று உகுத்தற்கு முரசெறி 
புறமதில் , 16 . 

தல் , 30 . 
புறவு - சிறுகாடு , 13 , 39 . 

பெரும்பல்யானைக் குட்டுவன் , 29 . 

பெருமலை - இமயம் , 51. [ 28 , 43 . 
புன் புலவைப்பு , 30 . 

பெருவறற்காலை - சிறுவிலைக்காலம் , 
புன்னை , 30 . 

பெருவாய்மலர் 

இருவாட்சிப்பூ , 
புனல் நாடு , 43 . 

81 . 

[ 4 - ஆம்பதி . 
புனல்வாயில் - வாய்த்தலை , 13 . பெருவாயில் - நன்னனுடைய ஊர், 
புனற்றளிர் , 52 . 

பேணியர் - பேணுதற்கு , 30 .. 
புனிற்றுமகள் பூணா ஐயவி , 16 . பேய்மகள் , 13 , 23 , 30 . 
பூசல் - பேரொலி , வருத்தம் , 34 , பேயாடல், 35 , 
பூட்கை மறவர் , 57 . 

[ 44 . பேரணிப் பெரும்படை , 33 . [ 88 . 
பூண்கமாளநின் புனைமணி நெடுந் பேராறு = பேரியாறு - ஒரு தி , 28,43 , 
தேர் , 81 . 

பேரியாழ்பாலைபண்ணி , 46 , 57,66 . 
பூணணிந்து விளங்கிய புகழ் சான் பேரெழில் வாழ்க்கை , பா . 48 . 
பூத்தநெய்தல் , பா . 13. ( மார்ப , 65 . பைஞ்ஞிலம் - மக்கட்டொகு தி ; 
பூதங்கள் , 14 . 

இது பஞ்ஜிலமெனவும் வழங்கும் 
பூமியின் செழுமை , 22 . 

17 , 31 . 
பூவிழவு , 30 . 

பைதற்ற - பசுமையற்ற , 23 . 
பூழிநாடு - கொடுந்தமிழ் நாடு பன் பொங்கலாடல் , 55 . 

னிரண்டனுள் ஒன்று ,4- ஆம் பதி . பெர்த்தியாண்டபெருஞ்சோழன் 
பூழியர் - பூழிநாட்டிலுள்ளவர் , 21 , 

9 . ஆம் பதி .. 
23 , 73 , 84 , 90 . 

பொய்கைவாயிற் புதவு - மதகுநீர் 
பூழியர்மெய்ம்மறை - பூழி நாட் தாங்கும் பலகை , 27 . 

டார்க்குக் கவசம் போல்வான் , 73. | பொய்படுபறியா வயங்குசெந்தா, 58 , 
பூழில் - அகில் , 87. 

பொய்யலன் , 18 , 20 , 21 . 
பெயர் - பொருள் , 21 , 90 . பொய்யாமை , 9 , 18 , 200 
பெயர் த்திரிசொல் , ப . 39 , 47 . 
பெயர் வாழியர் , 47 , 49 . 

பொலங்கொடியுழிஞை, 56. [ பதி , 

பொலம்பூந்தும்பை , 45 . 
பெயரெச்சங் காரியப்பெயர்கொள் பொழில்வ திவேனில் , 48. ( டுதல் , 48 . 
ளல் , ப . 92 . 

பொற்றாமரையைப்பாணர்க்குச் சூட் 
பெயரெச்சவினைத் திரிசொல் , ப . 26 . பொறி - உத்தம இலக்கணங்கள் 
பெரியோர் , 15 , 

பொறிக்கழற்கால் , 34 . 

[ 
பெரியோர்ப்பேணிச் சி றி யோ ரை பொறிமார்பு , 48 , 
யளித்தி , 79 . 

பொறுமை , 17 , 32 . 


உபடுவாகை , 

மழவர் 

தற்பாதமாகிய 
அரும்பத முதலியவற்றின் அகராதி . கஎக் 
பொறையன் - சேரன் , 75 , 84 , 86. | மதில் , 15 , 16 , 22 , 23 , 33 , 53 , 62 . 
பொறையன் பெருந்தேவி - செல்வக் மதின்மரம் , 15 , 16 , 
கடுங்கோ வாழியாதனுடைய தாய் , மதின்மரமுருக்கல் , 15 . 
7 - ஆம் பதி . 

மது நுகர்கையில் இடையிடையே 

இஞ்சியைக்கடித்தலும் பூவை 
பொன்னையுழிஞை, 22 . 

மோத்தலும் , 42 . 

[ தல் , 42 . 
போன்னணிகளுக்குவேங்கைப்பூ , 40 . மதுவின்களிப்பால் கட்குடம் ஆடு 
பொன்னுடைநியமம் , 15 . 

மந்திரம் , 30 . 
போகபூமி , 68 . [ 21 , 32 , 87 . மயானம் , 44 . 
போந் தபொருளால் முடித்தல் , ப . மயிர்புதை மாக்கண் , 29 . 
போந்தைத்தோடு - பனந்தோடு , 51. மயில் , 27 . 
போந்தைப்பொழில் - பனம்பொழில், மரந்தை - சேரநாட்டிலுள்ள ஒரு 
51 . 

[ கூத்து , 45 , 77 . நகரம் , 90 . 
போர்க்களத்திலாடும் துணங்கைக் மரம்படுதீங்கனி, பா . 60 . 
போர்க்களத்தின் உட்களம் , 35 . மருக - மரபிலுள்ளாய் , 63 . 
போர்க்களம் , 67 . 

மருதஞ்சான்ற , 73 . 
போர்க்குரிய உடை , 53 . 

மருதநிலம் , 30 , 78 . 
போர்நிழல் , 39 , 40 . 

மருதமரம் , 23 , 27 . 
போர்நிழற்புகன்ற சுற்றம் - படைத் மருள் , உவமவுருபு , 11 . 
தலைவர் , 40 . 

[ 53. மரூஉ , ப . 65 . 
போர்வேட்கையில் மதம் பிறத்தல் , மரையா , 23 . 
போரிற்பெற்றவற்றை அரசர் இர மலிர்நிறை - நீர்வெள்ளம் , 26 , 28 ,, 

வலர்க்குக் கொடுத்தல் , 44 . மலையருவிக்கு மாடத்துக்கொடி , 47 . 
போல - போலும்படி , 11 . 

மலையவும் கடலவும் பண்ணியம் பகர் 
பெளவம் , 55 . 

[ ஆம் பதி . 
மகளிர் கழலாடல் , 30 .. 

, - 
மகளிர் குரவையாடல் , 73 . 

மழவர் மெய்ம்மறை , 20 , 55 . 
மகளிர் -துனித்த கண்ணினும் இரவ மழவரின் உணவு, 55 . 
லர் புன்கணஞ்சும் , 57 . 

மழுகிய - மழுங்கிய , 24 . 
மகளிர் பிடியை எண்ணு 
எண்ணுதல் , 42 . 

[ ணமான , 69 . 
மகார் குளவிக் கூட்டைக் கிளைத்து மழைக்குடலான - மழைக்குக் கார 
மட்டம் - கள் , 42 , 90. [ இருந்தல் , 17 . மழைத்தோற்பழையன் , 5 - ஆம் பதி . 
மடவர் , 71 . 

மழைதவறாமை , 21 . 
மடா - பாண்டவிசேடம் , 24 , 
மண்கெழு ஞாலம் , பா . 69 . 

தூமத்தோற்றம் , 69 . 
மணற்கோட்டை , 30 . 

மழையென மருளுந்தோல் , 62 
மணிக்கலம் போன்ற நெய்தல் , 30 . மள்ளர் , 38 , 43 , 90 . 
மணிநெடுந்தேர் ; 52. , 

மள்ளர் கொள்ளையிடுதல் , 43. 
மணியிலக்கணமறிவார் , 74 . மறப்புகழ் பல புகழ்களிலும் சிறந்த 
மணியை அடித்தல் , 31 . 

தென்பது , 12 . 
மத்து , 26 , 71 . 

மறம் 

றம் வீங்குபல்புகழ் , பா . 12 . 
மத்து ரறியழனை , 26 . 

மறவர் மதிலிலிருத்தல் , 40. 
மதகுநீர் தாங்கும் பலகை , 27 . மறுக்குளம்பு , 65 . 


[50 . 


தல் , 59 . 


மழை , 26 . 


மன்று 


முருகக்கடவுள் களிறூர்ந்தது , 11 . 

. 
கஅ ) அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
மறுகுசிறை - வீதியின் இருபு றத்து முச்சி - கொண்டைமுடி , 43 . 

முள்ள வீட்டுவரிசை , 23 , 29 , 43. முடந்தைநெல்லின் கழை , 29, 32 . 
மன் - அரசர் , 11 . 

முண்டை - முட்டை , 60 . 
மன்பதை - மக்கட்பன்மை , 72 . முணை இய - வெறுத்த , 64 .. 
மன்பதைநிரப்பி , 40 . 

முத்தந்தை இய , 39 . 
மன்ற , 69 , 78 . 

[ 29 , 43. முத்துடைமருப்புக்களிறு , 32 . 
மன் றாண்ணி மறுகுசிறை பாடுதல் , முத்தை = முந்தை - முன்பு, 85 . 
மன்றம் , 13 , 23 , 25 , 29 , 35 , 43 . முதல் வினையைச் சினை வினையோடு 
மன்றம் போந்து மறுகு சிறை பாடும் முடிக்கும் வழுவமைதி , ப . 19 . 
வயிரியர் , 23 . 

முதலெழுவாய்சினை வினை யோடுமுடி 
நடு , 35 . 

யும் வழுவமைதி , ப . 19 . 
மன்னியர் - நிலைபெறுவாயாக , 54 . 

முதலை , 53 . 
மன்னெயின்மறவர் , 40 . 

முதிய பசுக்கள் ஆம்பற்பூக்களைத்தின் 
மனாலம் - குங்குமம் , 11 . 

னுதல் , 13 . 
மாகூர் தல் - விலங்குகள் குளிரால் முதிரை - அவரைது வரைமுதலியன , 
உடல்வளைதல் , 59 . 

முதுமக்கட்டாழி , 44 . [ 55 . 
மாகூர் திங்கள் , பா . 59 . 

முதுவாயிரவல, 66 . 
மாசிதறிருக்கை , பா . 76 . 

முந்திசினோர் - முன்னோர் , 69 . 
மாசிமாதம் , 59 . 

முந்நீரிடைச்சென்று சேரெனொருவன் 
மாசிலீயர் - விளங்குவாளாக , 20 . கடம்புமுதறடிந்தது , 20 . 
மாடத்துக்கொடிக்கு மலையருவி , 47. முரச்சி - முற்றுவித்து , 
மாண்டனை பலவே , 31 . 

முரசங்க றங்கக் கலந்தரல் , 21 . 
மாந்தரன் - ஒருசேரன் , 90 . முரசத்திற்குப் பலியிடுதல் , 19 . 
மாயவண்ணன் , 7 - ஆம்பதி . முரசினொலி அருவியொலிக்குவமை , 
மார் , அசை , 59 , 60 . 

முரசுகொள்ளல் , 31 . 

[ 78 . 
மார்பு , 80 . 

முரசுடைப் பெருஞ்சமம் , 41 . 
மாவாடிய புலன் , 25 . 

முரசு படையை ஏவுதல் , 54 . 
மாள , அசைநிலை , 81 . 

முரசுறை கடவுள் , 30 . 
மாளிகைக் கட்டணம் , 64 . 

முரசைப் பூசித்தல் , 19 . 
மாற்றருஞ் சீற்றத்துக் கூற்றம் , 51 . முரரை முழுமுதல் , 5 - ஆம்பதி . 
மாறு - ஆனு ரு பின் பொருள்படுவ முரற்சி - கயிறு , 5 - ஆம் பதி . 

தோர்இடைச்சொல், 34 , 35 , 38 , முரிந்த கதுவாயெஃகு , 45 . 
மானமைந்தர் , 42 . [ 54 , 80. முருக்கு , 23 . 
IW இ - மிக்கு , 84 . 
மிக இயர் - மிகுக்கவேண்டி , 28 . முருகக்கடவுள் சூர்மாவைக் கொன் 
மிளகெறியுலக்கை , 41 . 

முருகு - முருங்கை , 23. ( மது , 11 
மீகை - மேலேயெடுத்தகை , 40 . முல்லை - ஒருதுறை . 81 . 
மீபிணம் - பிணமீ , 77 . 

முல்லைக்கொடிப்பு தல் , 66 . 
மீன்கொத்துங் குருவியின் வாய் , 42. முல்லை நிலத்தின் வளம் , 30 . 
முக்கூடல் - மூவாற்றுப்புழை ; காவிரி முழங்குமந் திரம் , 30 , 
யும் ஆன் பொருநையும் குடவனா முழவினடுங்குகண் , 5 

, - ஆம் பதி . 
றும் கூடிய இடம் , 50 . 

முழவினமைந்தபழம் , 81 , 
முகவை - முகத்தல் , 22 . 

முழவு , 15 , 41 , 43 , 


து , 44 . 


* . 


மூய , 42 . 


யானை 


90 
மென்மைக்கு நீர் 
12 

சூளுறவு , 41 . 
அரும்பத முதலியவற்றின் அகராதி . கஅக 
முழுமுதல் - பெரிய அடி , 11 , 4 யமனாற் கொல்லப்படும் உயிர் ஒரு 
ஆம் பதி , 5 - ஆம் பதி . 

காலைக்கொருகால் அழகழிதல் , 13 . 
முற்பாடு - முன் ; ஒருசொல் , 33 .. யவனர் , 2 - ஆம் பதி . 
முன்றிணை முதல்வர் - குலமுதல்வர் , யாங்குவல்லுகையோ, 52 . 
14 , 72, 85 . 

யாடு , 78 . 

[ றுத்தல் , 15 . 
முன்னிலையேவல்வினை , ப . 89 . யாண்டு தலைப்பெயர வேண்டுபுலத்தி 
முனை - போர் , 25 . 

யாணர் - புதுவருவாய் , 71 . 
முனை யெரிபரப்பல் , 15 . 

யாமையைக் 

காழிற் கோத்தாற் 
ழங்கிற்குழாய்த்தேன் , 81 , 

போன்ற கிணை , 5 - ஆம்பதி . 
மூதா - முதிய பசு ,, 13 . 

யாழ் , 41 . [ 43 , 62 , 64 , 32 . 

யானை , 11 , 15 , 28 , 33 , 40 , 41 , 
மூயின - நிரம்பின , 22 , 

யானைக்குக் கப்பல் , 52 . 
மூரி - எருது , 67 . 

யானைக்குத் தண்டுடை வீரர் , 41 . 
மூவாற்றுப்புழை , 50 . 

யானை களை நிரைத்துக் கடனீரைவரு 
மூழ்க, 90 . 

வித்தது , 3 - ஆம்பதி . 
மூழ்த்து - முதிர்ந்து , 33 . 

யானை காண்பல் , 77 . 
மெய்புதையரணம் - கவசம் , 52 . யானை நல்குவன்பலவே , 40 . 
மெய்ம்மறை - மெய்புகுகருவி ; கவ 

பகையரசர் மதிற்கதவை 
சம் , 14 , 20 , 21 , 55,58 , 59 , இடித்தல் , 16 . 
, , 

யானை மேற் கொடி , 69 , 88 . 
மெய்யாடு பறந்தலை , பா . 35 . யானையின் கோபத்தீ , 40 . 
மெலித்தல்விகாரம் , ப . 25 , 26 , 33 

யானையை இரவலர்க்குக் கொடுத்தல் , 
5,98,100 , 131 . 

யூபம் , 67 . 

[52 . 
மென்சொற் கலப்பையர் , 15 . வங்கம் ( கப்பல் ) யானைக்கு உவமை , 
மென்பால் - மருதம் , 75 . 

வசி - தழும்பு , 42 . 
மென்பாலன , 30 . 

வசி பிளந்த வடுவாழ்மார்பு , 42 . 
மென் பிணியவிழ , 50 , 

வசையில் செல்வ , 38 . 

, 
மேந்தோன் றல் , 64 . 

த்துறைப்பாடாண்பாட்டு , 22 , 
மேந்தோன்றி , 89 . 

23 , 25 , 26 , 29 , 33 , 50 , 51 , 
மேவலர் விரும்புதலையுடையார் , 

69 , 80 . 
78 . 

வஞ்சித்தூக்கு, 13, 20 , 22 , 25 , 
மேவலை - விரும்புதலையுடையாய் , 19 . 26 , 29 , 33 , 34 , 51 , 69 , 70 , 
மேன் மேவின ; இடைக்குறை , 13 . 80 , 90 . 
மையூர்கிழான் , 9 - ஆம் பதிகம் . வஞ்சிமூதூர் சேரருடைய இராச 
மையூன் பெய்த சோறு , 

தானி, 9 - ஆம்பதி . 

, 
மொசிந்தோம்பிய கடம்பு , 11 . 

சின முடித்த ஒன்றுமொழி 
மொழியூஉ - மொழிந்து , 81. [ 49 . மறவர் , 41 . 
மோகூர் - பழையனுடைய ஊர், 44 , வடதெற்கு , 31 . 
மோகூர்மன்னனுடைய வேம்பைத் வடபுலவாழ்நரிற் பெரிதமர்ந்து , 68 . 

தடிந்து முரசாக்கிய சேரன் 43 , வடவர் , 5 - ஆம் பதி . 
44 , 49 . 

வடிம்பு , 70 . 


[ 40 . 


வஞ் 


- 


( 71. / 


ன 


1 . 


வஞ் சி 


வோனியாறு , 86 . 
கஅஉ அரும்பத முதலியவற்றின் அகராதி . 
வடுவடு நுண் ண யிர் , பா . 51 . வன்புலம் , 75 . 
வடுவாழ்மார்பு , 38 , 42 . 

வன்னிமன்றம் , 44 . 
வண்டன் - ஒரு வீரன் , 31 . [ 54. ! வாகை - ஒரு துறை , 39 , 84 , ; . நன் 
வந்திசின் - வந்தேன் , 15 , 16 , 41 , னனுடைய காவன் மரம் , 4- ஆம் 
வம்பு - கைச்சரடு , 19 . 

பதி . 
வயல் , 19 , 23 , 62 , 90 . 

வாகைத்துறைப்பாடாண்பாட்டு , 35 . 
வயலிற் சேனை தங்குதல் , 40 . வாகை மலர் , 66 . 
வயவர் வேந்தே , 15 . 

வாகையுழிஞை, 43 . 
வயவு - வலி , 36 . 

[ 23 , 29. வாங்கமைமென் றோள் , 12 . 
வயிரியமாக்கள் - கூத்தர் , பாடுபவர் , வாச்சியவகை , 41 . 
வயிரியர், 43 , 64 , 

வாண்மதில் , 33 . 
வயிறுபசி கூர ஈயலன் , 20 . 

வாண்மயங்குகடுந்தார் , பா . 36 . 
வயிறுமாசிலீயர் , 20 . 

வாண் முகம் பொறித்த மாண்வரி 
வரம்பில் வெள்ளம் , பா . 33 . 

யாக்கையர் , 58 , 67 . 
வரி - ஒழுங்கு , 83 . 

வாணுதல் கணவ மள்ள ரேறே , 38 , 
வரிசை மகளிர் - விறலியர் , 18 . வாய்த்தலை , 13 . 
வரிசை மகளிரும் அடுப்புத்தொழிற் வாய்மொழியாளர் , 37 . 
குரியராதல் , 18 . 

வாயில் - இடம் ; நேரிவாயிலென்னும் 
வரிசையாளர் - கீழ்க்குடிகள் , 13 . ஊர் , 5 - ஆம் பதி , 81 , 
வருடை - மலையாடு , 6 - ஆம் பதி , வாரல் வள்ளுகிர் , 12 . 
வரை - பெருமலை , 74 , 

வாராராயினும் வேண்டி இரவலர்த் 
வரைபோலிஞ்சி , பா . 62 . 

தந்து அவர்க்கு ஆர்பத னல்கும் 
வரையிழியருவியி னொளிறுகொடி தோன் றல் , 55 . 
நுடங்கல் , 25 . 

வாரி - வருவாய் , 5 - ஆம் பதி . 
வல்லார் - வன்மையில்லார் , 20 .. வாலூண் வல்சி , 55 . 
வல்லான் - வன்மையுடையான் , 56 

. வாழ்க்கை - வாழ்மாள் , 37 . 
வல்விசையுமிழ்ந்தவைமுள்ளம்பு , 33 . வாழ்கநின் கண்ணி , 52 . 
வலம்படு வியன்பணை , பா . 17 . வாழ்கநின் வளம் , 24 , 36 , 37 . 
வலம்படுவென்றி , பா . 37 . 

வாழ்கவவன்.கண்ணி , 20 . 
வலிகெழுதடக்கை, பா . 90 . வாழ்ச்சி - வாழ்நாள் , 56 . 
வலித்தல்விகாரம் , ப . 26 , 146 , 155. வாழ்த்து வகை , 14 . 
வலை , 51 . 

வாழியர் - வாழவேண்டி , 74 . 
வழங்குதல் - ஆடுதல் , 22 . 

வாழுமோர் - வாழ்பவர் , 71 . 
வழியடை , 22 . 

வாழை , 29 , 
வழை - சுரபுன்னை , 41 , 

வாள் விழவு , 66 . 
வள்ளைக்கொடி , 29 . 

வானவரம்பன் , 38 , 58 , 6 - ஆம்பதி. 
வளம் , 57 . 
வளனறு பைதிரம் , பா . 19 , விகாரம் , ப . 30 , 86 . 
வறட்காலத்திலும் (சிறுவிலைக்காலத் விச்சி - ஒரு குறுநிலமன்னன் , 9 - ஆம் 
திலும் ) கொடுத்தல் , 22 . 

பதி , 
வறிது - சிறிது , 24 , 69 . 

விடத்தர் - விடத்தேரைமரம் , 13 . 
வறிதுவடக்கிரைஞ்சியசீர்சால் வெள் - விடியற்காலத்தில் , பின்பு ஆகவேண்டு 
வன்கை , 62 ., [ O , 24 . 

வனவற்றை எண்ணுதல் , 71 . 


வெக்கை - கடாவிகேளம் , 71 


[ 29 , 61 . 


எயெச்சமுற்று 
வில்லுழவு , 15 . 
விழவினன்னநின்கலி மகிழர்னே , 61. வீரருடைய புண் வடுவுள்ள மார்பு , 42 . 

72 / 
விழவுக்குச்சென்றோர் சோலையிற்றங் வெண்குருகு , 
விறக்க 

அரும்பத முதலியவற்றின் அகராதி கஅங 
வித்தையாண்ட விளம்பழையன்மா ) வினையெச்சமுற்று , ப . 19 , 45 , 89 , 
வியலுள் , 56 . [ றன் , 9 - ஆம்பதி . 109 , 122 , 126-8 . 
வியலூர் , 5 - ஆம் பதி . 
விரித்தல் விகாரம் , ப . 109 , 127 , வீரபானம் , 40. 

[ ப , 15 , 48 . 
133,142 , 146 . 

வீரமுரசு , 17 . 
விருந்துபு றந்தருதலர்கிய வேள்வி , 21. வீரர் , 34 , 42 , 56 , 58 , 80 . 
வில்பயிலிறும்பு , 78 . 

வீரர் போர்க்களத்தில் வாளையுயர்த் 
வில்லில்நாணியைஇறக்காதிருத்தல் , திக்கொண்டு ஆடுதல் , 56 . 

[ 24. வீரர் முகத்து வாள் வடு வமைதல் , 67 . 
விலங்குகர் - தடுப்போர் , 11 . வீரரின் புண்பட்ட உடம்பு , 58 . 
விழவறுபறியா ஊர் , 15 . 

வீரரின் வஞ்சினம் , 41 , 58 . 
விழவினெடியோன் , 15 . 

வீற்றிருங் கொற்றம் , 59 , - 

. 
, 

வெண்கை - எழிற்கை , வெறுங்கை , 
விழவு வீற்றிருந்த வியலுள் , 56 .. வெண்கைமகளிர் , பா . 29 . 
விளக்கம் , 14 . 

வெண்டலைச் செம்புனல் , 87. [ 31 . 
" விளி , 59 . 

[ தல் , 23. வெண்டிரை முந்நீர்வளை இய வுலகம் , 
விளையாட்டுமகளிர் . ஆம்பலைப் பறித் லெண்டோட்டசைத்த வொண் 
, 

பூங்கு வளை , 58 . 
விறலியர் , 43 , 47 , 48 , 51 , 54 . வெண்டோடு - பனந்தோடு , 40 , 58 , 
விறலியர் இழையணிதல் , 12 . 

வெண்டோடு நிரை இய பூ , 40 , 
றலியர்க்கு ஆரம்பூட்டல் , 48 . வெண்போழ்க்கண்ணி , பா . 67 . 
விறலியர் தெருவில் ஆடுதல் , 47 . வெண்மழை , 55 . 
விறலியர் பிடி பெறுதல் , 43 . 

வெந்திறற்றடக்கை , பா . 86 . 
விறலியர் பேரியாழ் பாலை பண்ணிப் வெயிற்றுகள் - வெயிலிற் பறக்கும் 

அணுத்திரள் , 20. 
விறலியர் மறம்பாடல் 54 . 

வெருவருபுன ற்றார் , பா . 50 . 
விறலியரைக் கொண்டு கொடுப்பித் | வெல்போராடவர் மறம்புரிந்து காக் 

கும் வில்பயிலிறும்பு - படை நிலை , 
விறலியாற்றுப்படை , 40 , 49 , 57 , வெவ்வர் - வெம்மை , 41 . [ 78 . 
60 , 78 , 87 . 

வெள்வர குழுத கொள்ளுடைக் கரம் 
வினைக்குறிப்பு முற்று , ப . 92 . 
வினைஞர் - தொழில் செய்பவர், 62. வெள்ளம் - ஒருபேரெண் , 21 . 
வினைத் திரிசொல் , ப . 4 . 

வெள்ளிக்கோள் , 13 , 24 , 69 , 
வினை நவில்யானை , பா . 82 . 

வெளிப்படை , ப , 26 , 98 , 146 . 
வினைப்பெயர்த் திரிசொல் , ப . 6 , வெளியன் வேண்மாள் நல்லினி , 2 
வினையெச்சத்திரிசொல் , ப. 120,131 வெளில் , 84 . ( ஆம் பதி . 
வினையெச்சத்திரிபு , ப . 6 , 7 , 11, வெற்றிமடந்தை , 53 . 

13 - 5 , 25 , 29, 33 , 77 , 82 , வெறியுறு நுடக்கம் - தெய்வமேறிய 
142, 145, 151 , 152 . 

விகாரத்தால் அசைதல் , 51 . 
னையெச்சம் , ப . 113 . 

வெறுமனே - சும்மா , ப , 104 . 


- 


வி 


பை , 75 . 


கஅச அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


வென்றாடு துணங்கை , பா . 77 . வேள்வி இரண்டு , 21 . 
வென்று கலந் தரீஇயர் வேண்டுபுலத் வேள்வி முடித்த கேள்வி , 64 . 
வேங்கைமாம் , 40. [திறுத்து , 53. வேளாவிக்கோமான் - ஆடு கோட் 
வேங்கை வென் றகளிறு , 53 . 

பாட்டுச் சேரலாதனுடைய தந்தை , 
வேண்மாள் , 2- ஆம் பதி . 

6 - ஆம் பதி . 
வேண்மான் - சிற்றரசன் , ... [ 88. | வேளிர் , 75 . 
வேந்தரும் வேளிரும் , 30 , 49 , 75 , வேளை , 15 . 
வேந்து மெய்ம்ம றந்த வாழ்ச்சி , பா . வேறுவினையொடு , ப . 12 , 73 , 151, 
வேம்பறுத்தசேரன் , 49 . 

[ 66 . 152 . 
வேலம் - வேலமரம் , 39 , 58 . 

வேன் மிளை , 33 . 
வேள் ஆவிக்கோமான்பது மன்றேவி , வைகார்ப்பு - ஒருகாலும் இடைய 
4 - ஆம் பதி , 8 - ஆம் பதி . 

றாது தங்கின ஆரவாரம் , 41. - 


1 


பிழையும் திருத்தமும் . 


- 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் , 


3 
14 
30 
47 
47 
52 
61 
96 


31 
33 

1 
29 
29 
4 


வெண்ணல் 
பர்யலென 
பதிற்றும் பத்து 
வகையுநர் 
பசைவரென்றது 
மங்யகு 


வெண்ணெல் . 
பாயலென ... 
பதிற்றுப்பத்து . 
வசையுநர் , 
பகைவரென் றது . 
மழங்கு . 
அ . களிறு . 


அக.ளிறு 


கள் 


43530 


